தேவராய சுவாமிகள்‌ அருளிச்செய்த | 
கந்தர்‌ சஷ்டி. கவசம்‌ 
மூலமும்‌ 


வித்துவான்‌ 
ஈக்காடு- சபாபதி முதலியார்‌ 
எழுதிய 
விருத்தியுரையும்‌ 


தம ளாக 


தேவராய சுவாமிகள்‌ 
அருளிச்செய்த 


கந்தர்‌ சஷ்டி. கவசம்‌ 


வித்துவான்‌ 
ஈக்காடு - சபாபதி முதலியார்‌ 
எழுதிய 
விருத்தியுரையுடன்‌ 


பதிப்பாளர்கள்‌ : 
B. இரத்தின நாயகர்‌ அண்ட்‌ ஸன்ஸ்‌ 
சென்னை - 1, 3 
பதிப்புரிமை] ee [விலை ரூ. 2௫5 


DDT RAN 
இயக்கி tart: 01 > பவ \ 


ஸரீ முருகக்‌ கடவுள்‌ 


ர ர்‌ 


ஆ 


முகவுரை ட இ 


இந்தக்‌ கந்தர்‌ சஷ்டி கவசமானது, அடியார்‌ பல 
ரும்‌ குமாரக்கடவுளைத்‌ துதித்துப்‌ பேய்‌, பூதம்‌, பில்லி 
சூனியம்‌, பிணி, பகை முதலியவற்றா லேற்படும்‌ : சகல. 
துன்பங்களினின்றும்‌ நீங்கிச்‌ செல்வம்‌, மக்கட்பேறு, தீர்க்‌, 
காயுள்‌, நற்பதவி முதலியவைகளையும்‌ குமாரக்கடவு 
ரின்‌ பேரருளையும்‌ பெற்றுய்தற்‌ குறுதுணையா யிருக்கும்‌ 
பொருட்டு; தேவராய ச௬ுவாமிகளாற்‌ நிருவாய்‌ மலர்த்‌ 
தருளப்பட்டது. இத்தகைய மகத்துவம்‌ வாய்ந்த கவசத்‌ 
அதைக்‌ குகனடியார்‌ பலரும்‌ பக்தி சிரத்தையோடு பாரா : 
யணம்‌ செய்து அதனால்‌ தாங்கள்‌ முழுமுதற்‌ கடவுளாம்‌ 
முருகப்பெருமானின்‌ பேரருளையும்‌, உலக நலன்களையும்‌ 
பெற்று வருகின்றனர்‌. 2 


கவசம்‌ - வீரர்கள்‌ , பகைவர்‌ மேல்‌ யுத்தத்‌ திற்குச்‌ 
செல்லுங்கால்‌, தாங்கள்‌ உடலின்மேற்‌ பாதுகாப்பிற்காக, 
அணிகின்ற மேற்போர்வை.'' -இந்த' . உடற்போர்வை 
செம்பினாலும்‌ எஃகினாலும்‌ செய்யப்பட்டு உடற்காவல்‌ 
யுரிவது. இதற்குத்‌ தமிழில்‌ “குப்பா யம்‌? அல்லது சட்டை? 
என்று பெயர்‌. இதனை வடநூலார்‌ “கஞ்சுகம்‌? என்றும்‌, 
. அக்‌ கவச மணிவாரைக்‌ “கஞ்சுகீ? என்றும்‌ கூறுவர்‌. 
கஞ்சுகீ என்றால்‌, கவசமுடையவன்‌ என்று பொருள்‌. 


சாதாரணமான உடற்கவசங்கள்‌ போலல்லாமல்‌, 
.இக்கவசமோ இகத்தில்‌ உடலைக்‌ காத்தல்‌ மாத்திரமே 
யன்றி, பரத்திலே முத்தியையும்‌ அளிக்கவல்லது. 
எனவே, இகபர மிரண்டிலும்‌ உறுதுணையாய்‌ விளங்கு. 
அது. ட t 


4 முகவுரை 


இத்தகைய சிறந்த நூலுக்குச்‌ சகலருக்கும்‌ விளம்‌ 
கும்படியான முறையில்‌ ஒரு விருத்தியுரை எழுதியுள்‌ 
ளேன்‌. 


இதில்‌ பதவுரை, பதசாரம்‌, சொன்னயம்‌, பொரு 
ணயம்‌, விசேடவுரை, இலக்கணக்‌ குறிப்பு, இலக்கண 
விளக்கம்‌ மூதலியவற்றையும்‌ அமைத்துள்ளேன்‌. பல 
தூல்களினின்றும்‌ . மேற்கோள்களை எடுத்துக்‌ காட்டி 
யூள்ளேன்‌. 


யான்‌ இயற்றிய உரையில்‌ அறியாமை காரண 
மாகக்‌ குற்றங்‌ குறைகளிருத்தலும்‌ கூடும்‌. அது விஷய 
மாக முற்று முணர்ந்த மூதறிவாளர்கள்‌ என்பொருட்‌ 
டல்லாமல்‌, சைவ சமயத்திற்கே பெரும்பாடு பட்டவ 
ரான [என்‌ தந்தையாரும்‌ பல நூல்களுக்கு ஆசிரியரு. 
மான சென்னைக்‌ கிறிஸ்டியன்‌ காலேஜ்‌ மாஜி தமிழ்ப்‌: 
பண்டிதரும்‌, உரையாசிரியரும்‌, சைவப்‌ பிரசாரகருமாகிய 
மகா வித்துவான்‌ ஈக்காடு - இரத்தினவேல்‌ முதலியா 
ரவர்கள்‌ பொருட்டாகிலும்‌ அடியேனை மன்னித்து ஆசி 
கூறி அன்புடனே ஆட்கொள்வார்களாக. பக்தர்கள்‌ 
வல்லாண்‌ டிசைக்க, பொங்கும்‌ மங்களம்‌ எங்கும்‌ தங்குக. 


சுபம்‌! சுபம்‌ !! சுபம்‌!!! 


ஈக்காடு - சபாபதி முதலியார்‌... 


முருகன்‌ துணை ட்டது 

அம்லா சதஜெடி கவசம்‌ வி 
மூலமும்‌ - விருத்தியுரையும்‌ ்‌ 
மாகு ட ஓ ங்‌ 

காப்பு க 


நேரிசை வெண்பா 


துதிப்போர்க்கு வல்வினைபோந்‌ கல்பம்பேய்‌ 
நெஞ்சிற்‌, பதிப்போர்க்குச்‌ செல்வம்‌ பலித்துக்‌- 
கதித்தோங்கும்‌, நிஷ்டையுங்‌ ஆடு நிமலரருள்‌ 
கந்தர்‌, சஷ்டி கவசந்‌ தனை. க 


(பதவுரை) 'நிமலர்‌-குற்றமற்ற கடவுளாகிய வெபெறாமான்‌, 
அருள்‌ - தன்னருளாலே பெற்‌ தருளிப, கந்தர்‌- சுப்பிரமணியச்‌ 
கடவுளைப்‌ பற்றிய, சஷ்டி- ஆறாக , இஇயாயெ சஷ்டியில்‌ இதச்‌ 
தகுச்த, சவசர்தனை - இர்தக்‌ கவசத்தை, துஇப்போர்க்கு-தோச்‌ 
இமம்‌ செய்து வணங்குவோர்க்கு,  வல்வினைபோம்‌ - -சொடிய 
இிவினைகளெல்லாம்‌ தொலைந்து போகும்‌, அன்பம்போம்‌ -. - வருதி. 
;தங்களெல்லாம்‌ நீங்கும்‌, கெஞ்சில்‌- மனத்தில்‌, . பதிப்போர்க்கு- 
இருத்‌திவைப்போர்க்கு, செல்வம்‌ - இம்மை. மறுமைச்‌ செல்வங்கள்‌, 
பலித்து - உண்டாக, கதித்து ஓம்கும்‌-யிகுர்து பெருகும்‌, 
ரிஷ்டையும்‌ - ண்டு த்‌ கைத - இத்திக்கும்‌, see 
அமு 2 ப்‌ 

- அவங்க ௮ 

(கருத்து ரை) சிவபெருமான்‌ கதன்‌ ne Tr 

பற்றிய இர்தச்‌ கவ௫த்தைப்‌- படிப்போர்க்குப்‌ பூர்வ , ஜன்ம *சன்மம்‌. 


8 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


போகதோடல்லாமல்‌, இம்மை மறுமை இன்பம்‌ உண்டா), சமாதி! 
சிஷ்டையும்‌ தெ இச்மும்‌ என்பதாம்‌. 

(விருத்தியுரை) சாப்பு-தொழிற்பெயர்‌. இதில்‌ பு-தொழிற்‌: 
பெயர்‌ விரு.இ, கர்தர்‌ சஷ்டி கவசமாயெ இர்‌ நூலைத்‌ அதிப்‌ 
போர்க்கு பூர்வ ஜென்ம கன்மவாசனையும்‌ துன்பங்களும்‌ தொலை து 
போகுமென்பார்‌ துதிப்போர்க்கு வல்வினைபோம்‌, ன்பம்‌ 
போம்‌! என்றும்‌, செஞ்"ில்‌ பதிப்போர்க்கு இம்மை மறுமைச்‌ 
செல்வங்கள்‌ உண்டா மேலும்‌ மேலும்‌ நிலைபெற்று அபிவிருத்தி 
யாரும்‌ என்பார்‌, (ரெஞ்ிற்‌ பதிப்போர்க்குச்‌ செல்வம்‌ பலித்துக்‌ 
கஇத்தோக்கும்‌ ' என்றும்‌, யோசசாதனையாிய சமா தநிஷ்டையும்‌ 
இக்கும்‌ என்பார்‌ “ நிஷ்டையும்‌ ல உடும்‌? என்றும்‌ கூறினர்‌. 
துதிப்போர்க்கு வல்வினைபோம்‌ எனவே, அதிமார்க்கு அவை. 
சல்சா என்பது வெளிப்படை, இதனை, 


& கெவொய்‌ மனனே சதிகேள்‌ கரவா 
இிவொய்‌ வடிவே லிறைதா ணினைவாய்‌ 
கிடுகாய்‌ ரெடுவே தனைசள்‌ படவே 
விடுவாய்‌ விடுலாய்‌ வினையா வையுமே?! 

--கந்தரனுபூதி 
என்பதானறிச, அதித்தலாவது - சோத்திரம்‌ செய்தல்‌, இது 
தொழும்‌ வகையில்‌ வாகன்‌ காரியமாகும்‌. பதித்தலாவது உ 
இருத்திவைத்தல்‌, ௮சாவத மனத்தினிடமாக வைத்து மறவாமல்‌ 
தியானித்துக்‌ கொண்டிருத்தல்‌, நிஷ்டையாவத - பஞ்சசர்திரி 
மக்களைத்‌ தன்‌ வசட்படுத்‌.இச்‌ செய்யும்‌ யோகநிஷ்டை, மிமலர்‌ - 
.சுதீதமற்றதவர்‌. இதில்‌ ரி-இன்மைப்‌ பொருளைக்காட்டும்‌ ஓர்‌ 
உபசர்ச்சம்‌. உபசர்க்கம்‌ என்பது சொல்‌ மூலம்‌. 

சிமலர்‌, சர்தர்‌ என்னும்‌ இரண்டு சொற்களின்‌ ஈற்றில்‌ 
வந்துள்ள பன்மைப்பாலை யுணர்த்தும்‌ அர்‌ விகுதி இரண்டும்‌. 
கயர்வுசோச்டப்‌ பால்‌ வழுவமைதியாய்‌ ஒருமைப்‌ பாலில்‌ வர்தன, 
விமலன்‌; அமலன்‌ என்பன வழாகிலை. இவற்றை மரியாதைச்சண்‌ 
அர்த விகுதி என்பர்‌ இலச்சண நூலோர்‌. இதனை, 


"விருத்தியுரை ' ய 


4 உவப்பினு முயர்வினுஞ்‌ றெப்பினுஞ்‌ செறலினும்‌ 
இழப்பினும்‌ பால்‌இணை யிமுக்னு மியல்பே )! 
நன்னூல்‌ 
என்பதானறிக, 


ஸ்கந்தர்‌ என்னும்‌ ஆரியமொழி சமிழில்‌ கர்தர்‌ என வர்தது. 
கம்தர்‌ என்பதற்குச்‌ சேர்க்கப்பட்டலர்‌ என்பது பொருள்‌. என்‌ 
னெனின்‌, ஆறு குழர்தைகளாக உருவங்சொண்டு சரவணம்‌ 
பொய்கையில்‌ விளையாடிக்‌ கொண்டிருர்த மருசச்சடவுளை உமா 
தேவியார்‌ கண்டு, அர்த ஆறு குழர்தை . வடிவங்களையும்‌ தம்‌ 
மிரண்டு கைகளாலும்‌ எடுத்து அணைத்து ஆறு திருமேனியும்‌ 
ஒன்றாகும்படியாகச்‌ சேர்த்து அதனால்‌ கந்தன்‌ எனப்‌ பெயரிட்‌ 
டனர்‌. ஆகவே ஆறு உருவமும்‌ !தர்‌ உருவமானெமையின்‌. பெறு 
மானுக்குக்‌ கர்தன்‌ எனச்‌ காரணத்திறாராமம்‌ ஏற்பட்ட. 
இதனை, 


46 தாயென வாரல்‌ போர்து தனங்கொள்பா வருத்த லாலே 
ஏயதோர்‌ கார்த்தி சேய னென்றொரு தொல்பேர்‌ பெற்றான்‌ 
சேயவன்‌ வடில மாறும்‌ திட்டி யொன்றாய்ச்‌ சேர்த்தாய்‌ 
ஆயத னாலே கந்த னாமெனு ராமம்‌ பெற்றான்‌ ? 


6 எந்தை ௪த்திக ளுயிரெலா மொடுங்கு று மெல்லை 
முக்‌.து போலவொன்‌ முயே கூடிய முறைபோல்‌ 
அர்த மில்லதோர்‌ மூவிரு வடிவுமொன்‌ ராச 
கந்த னென்றுபேர்‌ பெற்றனன்‌ கவுரிதன்‌ மைர்தன்‌ ?? 


கந்தபுராணம்‌ 


4! தறுமோ ருருவ தாச வில்‌ கர்த னானான்‌ ?? 
_தணிகைப்புராணம்‌ 


8, கந்தர்‌ சஷ்டி. கவசம்‌ 


ப தறுநீர்‌ முடிச்சணிர்த சான்‌ - குறுமுறுவற்‌ 
சன்னியொடுஞ்‌ சென்‌ தவர்சட்டூச்‌ காதலுறாக்‌ ்ப்த்ததும்‌. 
அன்னவள்கண்‌ டவ்வுருவம்‌ ஆறினைபும்‌-தன்னிரண்டு 
யா லெடுச்தணைத்‌ தச்‌ கக்தனெனப்‌ பேர்புனைர்‌,த?? 
தந்தர்‌ கலிவெண்பா 
என்பனவற்றானறிக, 


மேலும்‌ கர்தர்‌ என்பதற்குச்‌ சந்தனச்‌ குழம்பு பூசப்பெற்ற 
வர்‌, பலவித வாசனைகளை யுடையவர்‌ எனினும்‌ அமையும்‌, கவ 
சம்‌. என்பது எதிரிசளின்‌ அஸ்திர சஸ்‌.இரங்களால்‌ அபாயம்‌ 
உண்டாகாசபடி உடலைச்‌ காப்பதற்காக இரும்பு முதலியவற்றி 
ஞூலே செய்து அணிர்‌.அகொள்ளப்படும்‌ ஒருவகைச்‌ சட்டை. இது 
வீரர்களுக்கு உரியது. இஃது உவமையாகு பெயராய்‌ ஐஅபவர்‌ 
களைப்‌ பா.ஐகாச்ரும்‌ மந்திரத்தை உணர்த்திற்று, சஷ்டி கவசம்‌ 
என்றசனானே இர்‌ ரால்‌ சஷ்டி இதியில்‌ ஒதத்தகுர்த கவசம்‌ 
என்பது பெறப்பட்டது, சஷ்டி இதியில்‌ ஐ.இ. வழிபட்டால்‌ 
எனை நாட்களில்‌ ஒதி வழிபவெதா லுண்டாகும்‌ பலனைச்‌ காப்‌ 
டிலும்‌ ௮௧ பலன்‌ எற்படும்‌, இனச்சோறும்‌ ஓதக்‌ கூடியதாக 
இருர்சாலும்‌ சஷ்டி இஇிமில்‌ றெட்பாக ததக்கூடிய தென்பஅ௨ம்‌, 
அத்‌ இதியில்‌ ஓதுபவர்கள்‌ மிக்க பலம்‌ எய்‌தவார்கள்‌ என்பது தூஉம்‌ 
உணரத்தச்கன. இக்‌ கவச மர்திரத்தை சாளொன்றுக்கு முப்பத்‌ 
தாறு உரு வீதம்‌ ஜெபிக்க வேண்டும்‌ என்பார்‌, ( ஒருராள்‌ 
முப்பத்தாறுருச்‌ கொண்டு ஐதியே ஜெபித்து உகந்து நீ ரணிய?? 


என்றார்‌. 


இச்‌ கந்தர்‌ சஷ்டி, கவசத்தைப்‌ பயபக்‌இயோடும்‌ ஆசார 
கியம சிஷ்டைகளோடும்‌ ஐ.இ. வழிபபெவர்களுக்குக்‌ கர்தப்பெரு 
மான்‌ கொடிய பழைய. வினைகளும்‌ அவற்றால்‌ ஏற்படும்‌ துன்பல்‌ 
களும்‌ நீக்யருனி ஆணவம்‌, கன்மம்‌, மாயை என்னும்‌ மூன்று 
பெரிய மலங்களையும்‌ அடத்‌ தலைவனை ஆராய்‌ன்ற பழைய 
அடியார்களுடன்‌. சேர்த்துப்‌ பேரின்பத்தை, யளித்த . அழயெ 
சாமரை "மலர்போலும்‌ தமது இருவடி காட்டித்‌ தடுத்தாட்‌ 


:. விருத்தியுரை : "9 


கொண்டருளுவுள்‌ என்க. இத்தகைய இறப்பு வாய்ர்தது பிக 
லே 692௭. கவசம்‌ எனப்பட்ட அ. 
46 ஓழுச்சமுடன்‌, 

இம்மைப்‌ பிறப்பி லிருவா தனையகற்றி 

மும்மைப்‌ பெருமலங்கள்‌ மோசரித்துத்‌-- தம்மைவிடுத்‌ அ 

ஆயும்‌ பழைய வடியா ருடன்கூட்டித்‌ 

சோயும்‌ பரபோகம்‌ தய்ப்பித்‌ துச்‌ சேய 

கடியேர்கும்‌ பூல்கமலக்‌ கால்சாட்டி யாட்கொண்டு 

அடியேற்கு முன்னின்‌ றருள்‌ ?? 

: கந்தர்‌ கலிவெண்பா 

என்பதனால்‌ அறிக, 

வழிபடுவார்க்கும்‌ இடையறாது ிர்திப்பார்க்கும்‌ இஷ்ட 
காமியாதிகள்‌ கைகூடும்‌ எனவே,! அங்ஙனம்‌ செய்யாதார்ச்கு 
அவையுண்டாக மாட்டா என்பது தானே பெறப்பட்டது. 


இச்‌ செய்யுள்‌ இருவிகற்ப நேரிசை வெண்பா ; ஒரு விகற்ப 
மேரிசை வெண்பாவும்‌ உண்டு, வெண்பாச்சள்‌: நேரிசை, இன்‌ 
னிசை, குறள்‌, சர்தியல்‌, பஃறொடை முதலியனவாதம்‌, வெண்‌ 
பாவை முதற்பா வென்றும்‌ பிராமண சாதிட்பா என்றவ்‌ கூறுவர்‌. 
அவற்றின்‌ இலக்கணங்களை யாப்பருங்கலச்‌ காரிகையிற்‌ சாண்க. 
வெண்பாப்‌ பாடுதலில்‌ ிறப்புற்றவர்‌ புகழே திப்‌ புலவர்‌. இதனை 
4 வெண்பாவிற்‌ புகழேச்‌.இ ?' என்பதனா னறிக. 


குறள்‌ வெண்டா 


க அமரரிடர்‌ தீர வமரம்‌ புரிந்த 
குமரனடி நெஞ்சே குறி. 

(ப-ரை.) செஞ்சே-மனமே! அமரர்‌ - சேவர்களுடைய, 
இடர்‌- துன்பமானது, தீர நீங்கும்படி, அமரம்‌ புரிந்த - யுத்தம்‌ 
புரிச்த,. குமரன்‌ - குமரச்‌ Fp ok அடி- இருவடிகளை, குறி, 
இயானிக்கச்‌ கடவாய்‌, ட ச 


ne 


ச்‌ 


10 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


(வி-ரை.) மனம்‌ ஒருவழி நில்லாமல்‌ கண்டவாறு ஓடித்‌ 
இரியும்‌ தன்மை யுடையதான குரங்சாகையினாலே, மனத்தை 
முன்னிலைப்படுத்த, (செஞ்சே! என விளியேற்றுமையிற்‌ கூறினர்‌. 
விளி - அழைப்பு, இரு வகைப்படும்‌. அவை அண்மை விளி, 
சேய்மை வினி என்பன. அவற்றுள்‌ இது சேய்மை விளி. 


பாவி மனக்‌ குரங்காட்டம்‌ 
பார்க்க முடியாதே?! 
_ திருவருட்பா” 
எனவும்‌, 
“கால்‌ கனரையு மனக்கு. ரங்கு கால்‌ விட்டோட 
வதன்‌ பிறகே?! க 
ட அடிய கறங்குபோ லோடியுழல்‌ 
ரிர்தையை 
1 தாயுமானவர்‌ பாடல்‌: 
எனவும்‌, 
(அன்பர்‌ மனமாங்குதிரை இறைகொண்டவ 
னென்‌ நேத்தம்‌ ?? 
-சோண சைலமாலை 
எனவும்‌ கூறியவற்றாற்‌ காண்க. 


£ அன்றியும்‌, மனக்‌ குரங்கைக்‌ கட்டுப்‌ படுத்தினாலல்லாமல்‌,. 
எடுத்த கருமங்கள்‌ முட்டின்றி முடியாவெனவும்‌, கட்டுப்படுத்‌ 
இனால்‌ தான்‌ முன்னியவனைத்தம்‌ முட்டின்றி முடியுமெனவும்‌ 
௪௫௬.௫ கெஞ்சை முன்னிலைப்‌ படுத்தினர்‌. இவ்வாறு மனத்தை 
முன்னிலைப்‌ ப6த 2௨௫ நெஞ்சொடு கிளத்தல்‌ என்னும்‌ துறை 
வின்‌ பாற்படும்‌. என்க. : அமரர்‌ - ௮ழிவில்லாதவர்‌, அதாவது 
மரணயில்லாதவர்‌ ; அமரம்‌ - அழிவின்மை: மரண மின்மை, 
அதனை யுடையவர்‌ அமரர்‌. இது காரணப்‌ பெயர்‌. 


அழுதபானம்‌ செய்ததாலே அழியா உடல்‌ பெற்றுள்ளவர்க 
சான இச்திரன்‌ முதலிய தேவர்களுடைய துயரமானது நீங்கும்‌... 


விருத்தியுரை : 12 


படியாக சூரபதுமன்‌ முதலானவர்களுடனே கொடிய யுத்தம்‌ 
புரிச்‌து அவர்களை வேருடன்‌ களைர்து ஒழித்தருளினாசாகலின்‌, 
“அமரரிடர்‌ திர வமரம்‌ புரிர்த? என்றார்‌. முருகப்‌. பெருமான்‌ 
வெபெருமானுக்கு இளைய பிள்ளை யாகலானும்‌ எப்போதும்‌ 
இளமை மாறாதவராகலானும்‌ மன்மதனோடு ஒப்பப்‌ பேரழதடை 
யவராகலானும்‌ “குமரன்‌ ? என்றார்‌. இதனை, 


“குன்றுதோ மாடல்‌ குமானே வெனவுங்‌ கொடுஞ்சிலை 
மதனவே ளெனவும்‌ ?? 
சோணசைலமாலை: 
என்று கூறமாற்றானறிக, 


வேள்‌ என்பதற்கு வேட்கை யுண்டாச்குபவன்‌ என்பது 
பொருள்‌. எனவே வேள்‌ என்பது முருகக்கடவுளையும்‌ மன்‌ 
மதனையும்‌ குறிக்கும்‌ பொதுப்‌ பெயர்‌. ஆஃலின்‌ அப்‌ பெயரின்‌ 
முன்‌ அடைமொழிதர்‌.து வழக்கின்‌ இருவரி லொருவரென்று 
உணர்ந்து கொள்ளுசல்‌ முடியும்‌. எனவே, செவ்வேள்‌, குமா 
வேள்‌ என வழக்காற்றில்‌ வருதல்‌ காண்க, இசகஷித்‌ தலையே 
தொழிலாக வுடையன திருவடிளே யாகலானு ம்‌, பக்தசோடி 
கள்‌ தல்கள்‌ மனோபீஷ்டத்தை அடைவதற்குத்‌ தணைபுரிவது இரு 
வடி. யொன்றே யாகலானும்‌, அத்‌ திருவடிகளே திமானத்திற்கு: 
உபயோகமாக இருக்னெறமையானும்‌ * அடி குறி? என்றார்‌. 


இதனை, 
“ பிறவிப்‌ பெறாங்கடல்‌ நீர்‌ தவர்‌ நீந்தார்‌ 
இறைவ னடிசேரா தார்‌ ?? திருக்குறள்‌ 
என்பதனால்‌ இருவடிப்பெருமை கூறப்பட்டிறாத்தல்‌ காண்க. 
ஈண்டு அடி என்னும்‌ பால்பகா வஃறிணைப்‌ பெயர்‌ அடிகள்‌ 
எனப்‌ பன்மைப்பாலை யுணர்த்திற்று, என்னை? i 
6: பால்பகா வ, ப்‌ பெயர்கள்பாற்‌ பொதுமைய ? 


என்பத வீதியாகவின்‌. 


12 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 
: ந ்‌ 
(டமொழியாய்த்‌ தொடரினு முன்னனைத்‌ செழுத்‌22 5 
ந்த அநல்னூரல்‌ 
என்பதில்‌ கூறியது போலவே என்க, இத சாதியொறாமை என 
வும்‌ படும்‌, 
குதி இியானகிலை, குறித்தல்‌, குமாரச்கடயுளை இடையும்‌ 
சிர்தித்தால்‌, அவர்‌ எவ்வாறு தேவர்களுடைய அன்பத்தைத்‌ 
திர்ச்சறாளினாரோ, அவ்வாறே, ஈம; அன்பத்தையும்‌ தீர்த்தருளு 
வார்‌ எனப்‌ பொருள்படும்படி ரெஞ்சைச்‌ குறித்துக்‌ உறினாசாச 
லின்‌, “ அுமரரிடர்‌ இர வமரம்‌ புரிச்த குமானடி செஞ்2ச குறி? 
என்றார்‌, அமரம்‌ - இஇல்‌ அம்‌ சாரியை; கெஞ்சம்‌ என்பது 
மோல, 


நூல்‌ 
நிலைமண்டில ஆசிரியப்பா 


சஷ்டியை நோக்கச்‌ சரவண பவனார்‌ 
சிஷ்டருக்‌ குதவுஞ்‌ செங்கதிர்‌ வேலோன்‌ 


(ப- ரை.) சரவணபவன்‌ - சரவணப்‌ பொய்கையில்‌ அவதரித்‌ 
தீறாளியவரும்‌, ஆர்‌ - பந்தி பொருர்திய, 8ஷ்டருக்கு- தொண்ட 
ருக்கு, உதவும்‌ - உபகாரம்‌ செய்னெற, செங்கதிர்‌ - வெர்த பெணங்‌ 
களையுடைய, வேலோன்‌ - வேலாயுதத்தை யுடையவனும்‌. 


(வி- ரை) சரவணப்‌ பொய்கையில்‌ அலதரித்தரளினமை 
யால்‌ முருகச்சடவுளுச்கு “சரவணபவன்‌? என்னும்‌ தருராமம்‌ எற்‌ 
பட்டது. இதனை, 

"( ஈங்கன ஈமது கண்ணி னெய்திய குமரன்‌ கன்கை 

தாக்னெள்‌ கொண்டுசென்று சரவணத்‌ இடத லாலே 

கசால்சய னெனப்பேர்‌ பெற்றான்‌ காமர்பூஞ்‌ சரவ ணத்தின்‌ 

பால்கமின்‌ வருத லாலே சரவண பவனென்‌ மனன்‌ ?! . 

்‌ கந்தபுராணம்‌ 


விருத்தியுரை 18 
56 மங்கலில்‌ கங்சையு மப்பொறி தன்னை வண்ண முறஞ்‌ 
௪ரவண மிசை வைப்ப ?? -கத்தபுராணச்‌ சுருக்கம்‌ 


6 தப்ப ரதிக்கே சென்றுய்ப்பப்‌_போதொருசற்‌ 
றன்னவளுங்‌ கொண்டமைதற்‌ காற்றாள்‌ சரவணத்திற்‌ 
சென்னியிற்‌ கொண்டுய்ப்ப ?? கந்தர்‌ கலிவெண்பா 


என்பனவற்றானறிக. பக்தகோடிகளைக்‌ காக்கும்‌ கருவியாக அவர்‌ 
திருக்கரத்தல்‌ உள்ளது வேலாயுதமாசலின்‌, (சிஷ்டருக்குதவும்‌ ?? 
என்றார்‌. (சிஷ்டருச்குதவும்‌? எனவே, அஷ்ட நிச்செசமும்‌ புரிய 
வல்லது அவ்வேலாயுதமே என்பது பெறப்பட்டது. இதனை, 


(( குன்ற மெறிந்த.அவும்‌ குன்றப்போர்‌ செய்த அவும்‌ 
அன்றல்‌ கமரரிடர்‌ £ர்த்த தவும்‌-—இன்றென்னைக்‌ 
கைவிடா நின்ற அவுல்‌ கற்பொதும்பிற்‌ காத்த அவும்‌ 
மெய்விடா வீரன்கை வேல்‌”! —அபியுக்தர்‌ வாக்கு. 
என்பதனானும்‌ அறிக, 
புல்லோரைக்‌ கொன்று ஈல்‌ லாருக்கு உதவி புரிவதாகலீன்‌ 
“சிஷ்டருக்குதவும்‌? என்றார்‌. *சிஷ்டர்‌' என்னும்‌ பதம்‌ ரிரேஷ்‌. 
டம்‌ என்னும்‌ வடமொழியீலிருக்து வர்தது. “சுஷ்டாசாமம்‌! என 
இக்காலத்தும்‌ வழங்‌ வருகிறது. 
பகைவர்‌ இரத்தம்‌ தோய்ர்‌திருத்தலாலே தன்‌ கிறம்‌ மாறு 
பட்டுச்‌ சிகப்பு நிறம்‌ பிரசாசிச்குமாதலின்‌, “செங்கதிர்‌? என்‌'. 
னும்‌ அடைமொழி கொடுத்துச்‌ “செய்கதிர்‌ வேல்‌? எனப்‌: 
பட்டத. , 
6 காடும்‌ மலையும்‌ கடலு முருளச்‌ 
சாடும்‌ தனிவே லுடையாய்‌ சரணம்‌ 
ஆடும்‌ மயில்வே லரசே சரணம்‌ ்‌ 
பாடும்‌ வரதற்‌ பரனே சரணம்‌?! -கந்தரனுபூதி' 


என உடைமைப்பொருளை உடையான்‌ மேலேற்றிச்‌ கூறப்பட்ட, : 
இது உபசார வழக்கு எனப்படும்‌. முறாகக்‌ கடவுளுக்குச்‌ செவ்‌: 


14 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 
வேள்‌ என்னும்‌ பெயருண்மையின்‌ செங்கதிர்‌ என்பதை அம்முருச 
இக்கு ஏற்றினும்‌ அமையும்‌. 


1 பெயர்வினை யிடத்‌து னனரய வீற்றயல்‌ 
ஆவோ வாகலும்‌ செய்புளு ளுரித்தே”! _நன்னூல்‌ 


என்ற விதிப்படி (வேலோன்‌? என்ற சொல்லான அ செய்புளின்பம்‌ 
பயத்தற்‌ பொருட்டு, (வேலோன்‌? என வர்தத. (1) 


பாத மிரண்டில்‌ பன்மணிச்‌ சதங்கை 
கீதம்‌ பாடக்‌ கிண்கிணி யாட 


(பஃ- ரை) பாதம்‌ இரண்டில்‌ -இரண்டு பாதங்களிலும்‌, 
பல்மணி- பலவகை மணிகள்‌ சோச்சப்பட்ட, சதங்கை ஃ சதங்கை 
என்னும்‌ ஆபரணமானது, தெம்பாட - இனிமையான பாட்டைப்‌ 
பாடவும்‌, ணெணெி - இண்டுணி என்னும்‌ ஆபரணமான ஐ) ஆட - 
அசைய, 


(வி-ரை.) முருகக்‌ சடவுள்‌ இரண்டு இருப்பாதல்களிலும்‌ 
பல இரத்‌இனக்கள்‌ கோத்த சசங்சையுடனும்‌ ண்ணியுடனும்‌ 
விளல்‌னாரெனக்‌ கூறினர்‌. “பாதம்‌ இரண்டில்‌? என்பதில்‌ (இல்‌? 
என்பது எழாம்‌ வேற்றுமை உருபு, இடப்பொருளில்‌ நின்றது, 
சதங்கை என்பது பல செச்சங்களால்‌ கோச்சப்பட்ட ஆபரணம்‌... 
இண்டுணி என்பது உள்ளே பறாச்கைக்‌ கற்களையிட்டு ,. ஒலி 
யெழும்படி. தண்டை வடிவமாகச்‌ செய்யப்பட்ட தபமணம்‌. ண்‌ 
இணி - காரணப்‌ பெயர்‌. ணீர்‌ ணீர்‌ என்ற 7 சப்தத்தைக்‌ 
கொடுக்‌ன்றமைபற்றி யுண்டான பெயர்‌, (ண்ணி கவை 
இய வொண்செஞ்்‌ றடி?? எனத்‌ திருமுருகாற்றுப்படையில்‌ 
கூறியதும்‌ ரோக்சத்தக்கது. எனவே முருகக்கடவுள்‌ திருவடி 
களில்‌ பல மணிகள்‌ கோத்த சதங்கையுடனும்‌ ண்ணியுடனும்‌ 
அிளங்னெசெனச்‌ கூறியபடி. பல மணி- பன்மணி, இதனை, 


விருத்தியுரை 15 


££ பலலெ வெணு நிவை தம்முன்‌ மாம்வரின்‌ 
இயல்பு மிசலு மர மே 
லகரம்‌ றகர மாகலும்‌ பிறவரின்‌ 
அகரம்‌ விகற்ப மாசறு முளபிற!! நன்னூல்‌ 
னன்பதானறிக, 
(6 தட்டை ஞொழெங்கழல்‌ ௪தங்சைகள்‌ லெம்பச்‌ 
கட்டழகு மேயவரை ஞான்மணி கறங்க 
வட்டமணி குண்டல மதாணி.நுதல்‌ வீர 
பட்டிகை மினக்குமர னாடல்பயில்‌ இன்றான்‌ ?? 


கந்தபுராணம்‌ 
எனச்‌ கூறியபடி, கர்தவேன்‌ சழலிணைகளின்‌ அழச்‌ இறப்‌ 
மித்தவாறாம்‌. (2) 


மைய னடஞ்செயும்‌ மயில்வா கனனார்‌ 
கையில்வே லாலெனைக்‌ காக்கவென்‌ றுவந்து , 


(ப- ரை.) மையல்‌ - பார்ப்பவர்களுக்கு விருப்ப முண்டாகத்‌ 
தக்க, சடம்செயும்‌- இருடனம்‌ புரிகின்ற, மயில்வாகனனார்‌ - 
மயிலைத்‌ தமக்கு வாகனமாகக்‌ கொண்டருளியவராயய முருகப்‌ 
பெருமானார்‌, வந்த - என்‌ முன்னே வந்து தோன்றி, கையில்‌, 
தமது திருக்கரத்தில்‌, ஆர்‌ - பொரும்திய, வேலால்‌ - வேலாயுதத்‌ 
இதனாலே, என்னை - அடியேனை, காக்க என்று- காக்கச்‌ கடவன்‌ 
என்று கருதி, சஷ்டியை - சஷ்டி கவசமென்னும்‌ இம்‌ மர்திரத்தை 
கோக்க ... மனத்தால்‌ சிச்திக்க, எ-று, 


(வி-ரை.) கண்டவர்களின்‌ மனத்தைச்‌ கலராரின்ற இரு 
சடனத்தை மாடாநின்ற மயிலைக்‌ தமக்கு வாகனமாகக்‌ கொண்‌ 
உருளிய முருகப்‌ பெருசணு கா களி *மைய னடஞ்செயும்‌ மயில்‌ 
வாகனனார்‌? என்றார்‌. மயில்வாகனம்‌ முருகக்‌ கடவுளுக்கு மிசவும்‌ 
உரியதாம்‌. குமபத்மன்‌ யுத்தத்தில்‌ முருகக்கடவுளுக்கு இர்‌திரன்‌ 
மயில்வாகனமாக ௮மைந்திருக்தான்‌, அதன்‌ பிறகு குரபதுமனே 


18 


கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


அவருக்கு மயில்லாசனமாட எப்போதும்‌ : அவரைத்‌ தாய்ச்‌ 
சொண்டே யிருக்ன்றனன்‌.. இதனை, 


இர்‌திர னனைய காலை யெம்பிரான்‌ குறிப்பும்‌ தன்மேய்‌ 

அர்தமி லருள்வைத்‌ துள்ள தம்மைபு மறர்‌து சோகச்‌ 

சுர்தா ரெடுல்சட்‌ பீலித்‌ தோகைமா மபிலாய்த்‌ தோன்றி 

வர்தனன்‌ ருமாற்‌ போற்றி ம்ரசத மலைபோ னின்றான்‌.! 

ர்‌இசழ்‌ குமா மூர்த்தி செறிவிழி கொண்ட தொல்லை 

ஊர்‌ இயி னிருக்கை நீல்‌ யுணர்வுகொண்‌ டொழு நின்ற 

சூர்‌திசழ்‌ மஞ்ஞை யேறிச்‌ சுமக்குஇி யெம்மை யெண்ணாப்‌ 

பார்தீசை வான முற்றும்‌ பரியென ஈடாத்த லுற்றான்‌ ?? 
கந்தபுராணம்‌ 

மண்டும்புக ழறுமா முகன்‌ மசவான்‌ மயில்‌ 

வடிவாய்‌ வரவுன்னலு, மவனப்படி. 

வச்தானவன்‌, மிசையே சண்டன்‌ றனை 

யுதையவ னருண்‌ மாமகனேறி ?_கந்தபுராணச்சுருக்கம்‌ 

“ போரவுணன்‌ 

அவ்கமிரு. கூறா யடல்மயிலுஞ்‌ சேவலுமாய்த்‌ 

அல்கமுட னர்த்தெழுர்‌து தோன்‌ றுதலும்‌—௮ங்கவற்றுள்‌ 

சிறுமர வைப்பொருத ரத ரமயில்‌ வாகனமா 

ஏறி ஈடாத்தும்‌ இளையோனே!” கந்தர்‌ கலிவெண்பா 


என்பனவற்றா னறிக. 


சஷ்டி என்பது சாலவாகு பெயராம்‌. அதிலோதப்படும்‌ ௧௨௪ 


மாய மச்திரத்தை உணர்த்திற்று. 


இச்‌ நிலைமண்டில ஆசிரியப்பா வின்‌ முதலடியிலுள்ள எச்ச 


மான மேல்வரும்‌ ௮டிகளோடு தொடர்ந்‌ முடியும்‌. இவ்வாறே 
பத்துப்‌ பாட்டில்‌ பல இடங்களில்‌ வர்துள்ளது காண்க. 


மயிலைத்‌ தனக்கு வரகனமாகச்‌ கொண்டருளிய முருசச்‌ 


கடவுள்‌ எனச்கு முன்னே கண்கூடாக வர்ததோன்றிச்‌ காட்‌ 
யளித்து. அடியேனை ரக்ஷிக்க என்று மனத்திலே நினைத்து சஷ்டி 


விருத்தியுரை 17 


கவசமாயெ இம்மர்‌இரத்தை மனத்‌இனாலே தியானஞ்‌ செய்யவும்‌ 
என்பது கருச்‌,ஐ. ்‌ இ 
வரவர வேலா யுதனார்‌ வருக 
வருக வருக மயிலோன்‌ வருக 


(ப-ரை.) வேலாயுதனார்‌ -வேலாயுதத்சைத்‌ தஇருச்சரத்தி 
லேச்திய முருகக்‌ சடவுள்‌, வரவர - அடியேனைத்‌ சடுத்தாட்‌ 
கொள்ளும்படியாக அடியேன்‌ முன்னே வர்சருளுக வச்தருளுச, 
மயிலோன்‌ - மயிலைத்‌ தனக்கு வாகனமாகக்‌ கொண்ட குமாரக்‌ 
கடவுள்‌, வருக வருச வருக வருக -வந்தறாள்புரிக வர்தருள்‌ 
புரிக வந்தருள்புரிக வர்தருள்புரிச, எ- று, 

(வி- ரை.) வரவர என்னும்‌ அடுச்குத்‌ தொடர்‌ வேலா 
யுதனார்‌ என்பதற்குப்‌ பின்னும்‌, வருக வருக வருக என்னும்‌ 
மூன்றடுக்கும்‌ ஈற்றிலுள்ள வருக என்பதும்‌ மயிலோன்‌ 
என்பதற்குப்‌ பின்னும்‌ கூட்டப்பட்டன, வர வர வருச வருச 
என்பன வியக்கோள்கள்‌. 

(6 அசைரிலை பொருள்நிலை இசைறிறைக்‌ கொருசொல்‌ 

இரண்டு மூன்றுசான்‌ கெல்லைமுறை யடுக்கும்‌ ?? 

நன்னூல்‌ 
என்ற விதிப்படி மூழ்ச்சிப்‌ பொருள்‌ சிலையால்‌ இரண்டு மூன்று 
சொற்களாக அடுக்க வந்தன. மேல்‌ வரும்‌ விமங்கோளடுக்குச்‌ 
களையும்‌ இவ்வாறே கொள்க. இவ்வரிகளால்‌ முறுகக்‌ கடவுளின்‌ 
திருப்படையாஇய வேலாயுதத்தை அவன்‌ வாகனமாகயெ மயிலைப்‌ 
போற்றினார்‌. பெருமானுக்கு வேலும்‌ மயிலும்‌ மிக முக்ய 
மாதலின்‌ என்க. இதனானோ மற்‌ றெதனானோ குசனடியார்களும்‌ 
அஷ்டாவதானிகளும்‌ எத்தொழில்‌ ஆரம்பிக்கும்‌ போதும்‌ வேலு 
மயிலுச்‌ துணை, என்றும்‌, அயிலும்‌ மயிலும்‌ அணை என்றும்‌ கூறித்‌ 
தொடங்குவதை இன்றும்‌ கண்கூடாகக்‌ காணலாம்‌. (4) 


இந்திரன்‌ முதலா வெண்டிசை போற்ற 


மந்திர வடிவேல்‌ வருக வருக 
2 


18 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


(யஃறை.) இச்தரன்‌ முதலா - தேலேர்‌ ரன்‌ முதலர்ச; 
எண்இுசை-எட்டுக்‌ இக்ருசளிலுள்ள (அஷ்டதிக்குப்‌) பாலகர்‌ 
களாம்‌, போற்ற- துதிக்க, மர்திரம்‌-மர்‌திர ௪க்‌இியையுடைய, 
வடி.- கூர்மை தங்‌, வேல்‌ - வேலாயுதமான த, வருச வருக * 
(அடியேனைக்‌ சாப்பதற்சாக) வரக்கடவது வரக்சடவது, எ-று, 


(வி- ரை.) எண்டிசை - இடவாகு பெயராய்‌ எட்டுத்‌ இக்குக்‌ 
களிலுமுள்ள இக்குப்பாலசர்களான தேவர்களை யுணர்த்திற்று. 
அஷ்ட திக்குப்‌ பாலசர்சள்‌ - இர்‌.இரன்‌, அக்னி, இயமன்‌, நிருதி, 
வருணன்‌, வாயு, குபேரன்‌, ஈசானன்‌ என்பவர்கள்‌. இர்திரனேத்‌ 
தூலைமையாசச்‌ கொண்ட எம்டுச்திக்குகளிலுமுள்ள பாலகர்கள்‌ 
முதல்‌ மற்றையோரும்‌ ஸ்தோத்திரம்‌ செய்ய என்பார்‌, “(இர்‌ திரன்‌ 
முதலா வெண்டிசை போற்ற?! என்றார்‌. வேல்‌ கூர்மைமிக்க 
சாசலானும்‌ வேலைப்‌ பகையர்மீது பிரயோகிக்கும்‌ காலத்தில்‌ 
மர்இரோச்சாரணம்‌: செய்து பிரயோூத்‌ சல்‌ முறையாதலானும்‌, 
“மர்‌இரு' வடிவேல்‌? என்றார்‌, மந்திர வடிவேல்‌ என்றதனால்‌ அது 
தவறாமல்‌ துன்பத்தை 8 இன்பத்தை யளிக்கத்தக்கது என்பது 
கூறாமலே அமையும்‌. இதனை, 


வீரவேல்‌ தாரைவேல்‌ விண்ணோர்‌ சிறைமீட்ட 
வேல்‌ செவ்வே டிருக்கைவேல்‌— வாரி 
குனித்தவேல்‌ சொற்றவேல்‌ சூர்மார்புங்‌ குன்றும்‌ 
துளைத்தவே லண்டே இணை: 

— அயியுக்நர்‌ வாக்கு. 
என்பதனா னறிக. மக்திரவேல்‌- மர்திர வடிவமாக இருந்து பசை 
வரைச்‌ சோதிக்கும்‌ வேலாகலானும்‌ , முருகக்‌ கடவுளுக்குப்‌ பாம 
சிவனால்‌ தேவர்களைக்‌ சாத்து அசுரர்சளைச்‌ சகதிக்கவே மந்திரத்‌ 
அடன்‌ அளிச்சகப்பட்டதானும்‌, மர்‌திரவேல்‌ எனப்பட்டது. 
அபிமன்யு கண்ணபிரான்‌ சையினின்றம்‌ கொண்ட வாளை 
“மம்‌ இரவான்‌? என்றதும்‌ எண்டு ஒப்பு சோக்கத்தக்கது. வடிவேல்‌ 
வினைத்தொகை. சொல்லன்‌ உலைக்களச்‌ தில்‌ வடிக்கப்பட்ட வேல்‌ 
என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌. பரமன்‌: இருச்சரத்‌ £த்றிகமும்‌ வேல்‌ 


ஸ்ட சிஜிம்மு 7 | 
விருத்தியுரை 19 
TPT, படட ழு, வ இழு மு பு 

வேறு வினைஞரால்‌ செம்மையிடச்‌ சாலாதாகவின்‌ அப்‌ பொருள்‌ 
௮,த் துணைச்‌ செப்புடைத்தன்று, 

வடிவேல்‌ என்பதற்கு, கூறிய வேலைத்‌ தாம்யெ மூருசச்‌ 

கடவுளே எனப்‌ பொருள்‌ கூறினும்‌ அமையும்‌. என்னெவின்‌, 

உடைமையும்‌ உடையானும்‌ ஒன்றே யாகையால்‌ உஜட்மைப்‌ 

"பொருளை உயர்த்திக்‌ கறவேண்டிய இடத்து உயர்த்திக்‌ கூறுதல்‌ 

அமையுமென்க முதலாக எனற்‌ பாலது முதலா என்றாயத, 

செய்யுள்‌ விகாரம்‌ கடைக்குறை, (௫) 


வாசவன்‌ மருகா வரு 5 வருக 
நேசக்‌ குறமகள்‌ நினைவோன்‌ வருக 


(ப-ரை.) வாசவன்‌ - தேவேக்இரனுச்கு, மறாகர - மரு 
மகனே, வருக வரு2-வக்தருஷச வர்தருளுக $ ரேசம்‌.- அன்பு. 
பொருர்திய, குறமகள்‌ - குறவரிடத்‌இி2ல வளர்ர்து வர்த வள்ளி 
யின்‌, கினைவோன்‌ - ஞாபக த்தையுடையவனாகிய முருகக்‌ கடவுள்‌, 
வருக - வந்தறாள்க, எ- று, 


(வி-ரை.) அஷ்ட வசுக்களுக்குத்‌ தலைவனா௫ய தேவேம்‌ 
அிரனுக்கு மருமகனாகலின்‌ வாசவன்‌ மருகா என்றார்‌. . வாசவன்‌ 
செல்வத்திற்குத்‌ தலைவன்‌ என்றும்‌, அஷ்ட வசுக்கனுக்குத்‌ 
தூலைமையுடையவனென்றும்‌ காரணப்‌ பெயராம்‌, 


“ அணியார்‌ முருகேசன்‌ வளர்த்த தடத்தமுதச்‌ 

கொடி சுந்தரியென்‌ நிருவோர்‌ . 

தணியாசசையித்‌ குகனைத்‌ தழுவத்‌ தவமுற்றது 
கண்டவர்‌ தங்கணுறப்‌ 

பணியாவெதிர்‌ சிற்ப விரும்பியசென்‌' பகர்வீரொன 
வெம்மை மணத்தியெனப்‌ 

பிணியான தறுத்தெனை யாளு மருட்‌ பெருமா 
னவ ரோடிது பேசுவனால்‌.' 


20 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


பேரன்பு பொருந்திய அங்கடமைப்‌ பின்மன்ற 

லீயற்றுது மவ்வளவுஞ்‌ 

ஒரிர்திரன்‌ வேடர்கள்‌ பான்மகளாய்ச்‌ சென்‌ 
ழேயிறா மென்தரு ளோடுவிடுச்‌ 

தாருர்தொழு கர்தவிலவ்கலில்‌ வர்தணிசேர்‌ 
கயிலாய மடைர்தரனோ 

டேருர்‌,துமையாளை வணவங்யெஃவர்ச்‌ இடையாக 
விருர்சன னெம்பெருமான்‌ 24 


கந்தபுராணச்‌ சுருக்கம்‌ 


என்றபடி சுந்தரி அமுதவல்லி என்ற இருவருமே வள்ளி தெய்வ 
வானை என்னும்‌ பெயருடனே வர்து மணஞ்‌ செய்‌ தகொண்டனர்‌. 
தேவயானையைத்‌ தேவேர்‌ நின்‌ கன்னிகா தானமாகக்‌ கொடுக்க 


மணம்‌ புரிர்து கொண்டமையாலே ( வாச்வன்‌ மருகா ? என்றார்‌. 


நீங்காத அன்பினைக்‌ சண்டமாத்திரத்திலே சொண்டவளா 
இய குறவறாக்குப்‌ பெண்ணா? வளர்ந்த சாரணத்தால்‌ குறப்பெண்‌- 
ணென்ற பெயர்‌ பெற்ற வள்ளி ராயயொரை உசர்தவளென்று 
எக்காலத்தும்‌ மனத்திலே ஞாபகத்சை யுடையவனாகலின்‌ முருகக்‌: 
கடவுளை ( சேசச்‌ குறமகள்‌ கினைவோன்‌ ? என்றார்‌. இதனை, 


2 பமா மடப்பக்‌ கடாமெடுத்‌ அற்றுமொர்பகடு 
ஈடத்‌திப்‌ புலோமசைச்‌ சூழ்புயற்‌ பருயிடக்‌ 
கற்பசாடவிப்‌ பாற்பொலி ப.ரவையிடைப்‌ 


பத்மமா தெனத்‌ தோற்றிய குமரியிருக்கக்‌ 


குறவர்‌ மகட்குச்‌ சலாமிடற்‌ கேக்கறு குமானை 
முத்துக்‌ குமாரனைப்‌ போற்றும்‌ !? 


மீனாட்சியம்மன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌: 


என்ப தனானதிச. 


ஆறுமுகம்‌ படைத்த ஐயா வருக 
நீறிடும்‌ வேலவன்‌ நித்தம்‌ வருக 


விருத்தியுரை 21 


(ப- ரை) ஆறுமுகம்‌ படைத்த- ஆறு தஇிருமுசல்சளைப்‌- 
பெற்ற, ஐயா - ஐயனே, வருச - வச்‌.தருளுக ; நீறு - இருநீற்றை,. 
இம்‌ - தம்‌ திருமேனியில்‌ சரித்துள்ள, வேலவன்‌ - வேலாயுதத்வித 
யுடையவனே, நித்தம்‌- ஒவ்வொரு நாளும்‌; வருக - வச்தறானாக,. 
எ-று, நய 


(வி. ரை.) தேவர்கள்‌ சிவபெறாமானிடஞ்‌ சென்று சூர 
யன்மன்‌ முதலியோரால்‌ தாங்கள்படும்‌ துன்பத்தை : நீக்மும்பறு. . 
வேண்ட, அவர்‌ சிவஞானச்‌ செல்வர்கள்‌ சதா சிர்தித்துச்‌ கொண் 
டிறாக்கும்படியான ஈசானம்‌, தற்புருடம்‌, அகோரம்‌, வாமதேவம்‌; 
சத்தியோசாதம்‌, அதோமுகம்‌ ஆயெ ஆறு நிருமுகங்களோடும்‌ 
தோன்றி நிற்க, அம்முகங்களிலிறாம்‌ தும்‌ ஆறு இப்பொறிகள்‌ உண்‌ 
டாக, அவற்றை அக்னிதேவன்‌ கங்கையில்‌ விட, கங்கை சம 
வணப்‌ பொய்கையில்‌ சேர்ச்ச, அத்திப்பொறிகளினின்றும்‌ முரு 
கச்‌ கடவுள்‌ ஆறு இருமுகங்களும்‌, பன்னிரு இரக 
உடையவராய்த்‌ தோன்றினர்‌. இதனை, 14 
மசற்றுர்‌ தகவில்‌ கொடுஞ்குரன்‌ றன்னா.லிர்கா ளின்னன்மிச 
உற்று வருர்தித்‌ திரி்திளைத தோ முன்னைப்போல வொருச௪த்னை 
வெற்றி பொருந்த வளித்தெமது விழும்‌ துரப்ப வேண்டுமென 
அற்றுன்‌ நிய£ர்ச்‌ களப்பெருமா னறுமா முகங்கொண்‌ டாக்‌ 

இருந்தான்‌ ?? கந்தபுராணச்‌ சுருக்கம்‌: 


4 வற்திக்கு மலரோ மதி வானவ ருரைத்தல்‌ கேளாப்‌ 
புர்‌.இிக்கு ளிடர்செய்‌ யற்க புதல்வனைத்‌ தராது மென்னா 
வர்திக்கு நிசர்மெய்‌ யண்ண லராச்புரிர்‌ தறிஞ ராயோர்‌ . 
இம்‌ திக்கும்‌ தனது தொல்லைத்‌ இருமுக மாறுங்‌ கொண்டான்‌. ப 


4: அருவழு முறாவுமா யாரதியாய்ப்‌ பவா வொன்றாய்ப்‌ 
பிரமமாய்‌ நின்ற சோதிப்‌ பிழம்பதோர்‌ மேணி யாகக்‌: - 
கருணைகூர்‌ முகங்களாறுங்‌ கரங்கள்‌ பன்‌ ஸிரண்டுவ்‌ கொண்டே 


I முருகன்‌ தன்‌ குதித்தனன்‌ உல முய? கொடேல்‌ 


22 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


6 மறைசளின்‌ முடிவால்‌ வாச்சான்‌ மனத்தினா லளக்கொனாமல்‌: 
சிறைவுடன்‌ யாண்டுமாடு மின்றிடு நிமல மூர்த்தி 

க்‌ வருவாய்த்‌ தோன்றி யருளொடு சாவ ணத்தின்‌ 
வெறிகமழ்‌ கமலப்‌ போதின்‌ 'லீர்றிறார்‌ தருளினானே.. 


சிற்பரன்றான்‌ செல்ன்றள்‌ள்‌ திருமுகமாறு தம்மிற்‌ 
பொற்புறு அதற்கண்‌ டோறும்‌ பலின்ச மொன்றொன்று 
த்தான்‌ டி கந்தபுராணம்‌: 


& பூங்கயிலே வெற்பிற்‌ புனேமலர்ப்பூல்‌ சோதையிடப்‌ 

பான்துறையு முக்கட்‌ பரஞ்சோஇ-யாங்‌ கொறாராள்‌ 

வெர்தருவர்ச்‌ சாற்றாத விண்ணோர்‌ முறைக்‌ ரங்‌ 

ஐர்து மூகத்தோ டதோமுகமும்‌_தர்து 

இருமுகல்ச ளாறாடிச்‌ செர்தழற்ச ணாறு 

மொருமுகமாய்த்‌ நீப்பொறியா றுய்ப்ப ?? 

என்பனவற்றானறிக, கந்தர்‌ கலிவெண்பா 


ஆனு இருமுகங்களை யுடைமவராகலின்‌ அறுமுகன்‌ எனப்‌ 
பட்டான்‌. ஆறு இருமுசங்களையுடைய அப்‌ பெருமான்‌ அத்‌ இரு 
முகஸ்சளாற்‌' செய்யும்‌ ஈன்மைகள்‌ யாவையோவெனில்‌, ஒரு மச: 
மானது பேரர்தகாரத்தைப்‌ பொரும்‌ திய இவ்வுலகம்‌ இரளின்றி 
விளங்குமாறு பல கதிர்களை விரிக்ன்றது மற்றொரு முகமானது 
பக்தகோடிகள்‌ தனது புகழைக்‌ கூறித்‌ அஇக்க அவர்கள்‌ விருப்பம்‌ 
போல சடர்த அன்போடு மஒழ்க்து வரங்களைக்‌ கொடூக்சின்ற த. 
மற்றொறு முகமானது  மர்திரவிதியின்‌ முறையினிடத்‌ துத்‌ தவறு 
தலில்லாத " அர்தணர்‌ இயற்றும்‌ யாகங்களை த்‌ இங்கு வராதபட்‌ 
ஞாபசத்தீல்‌ வைத்துச்‌ காச்சன்றத. மற்றொரு முசமான ௪ | யாச 
மல்லாதி மற்றைய arin மூழ்வோடு ல்‌ சந்திரனைப்‌ 


விருத்தியுரை: ... 25 


யம்மையாருடன்‌ குகாகலத்தடன்‌ Cason சிரித்து விளையாடிக்‌ 
கொண்டிருக்ளெ்‌ றது, இசனை, 


4 மனனேர்‌ பெழுதரு வாணிற முகனே 
மாயிருண்‌ ஞால மருவின்றி விளக்சப்‌ 
பல்க.இர்‌ விரிர்கன்‌ றொரு மக மொருமுக 
மார்வல ரேத்ச வமர்ர்‌ இனி தொழு 
காதலி னுவர்து வரல்‌ கொடுத்தன்றே யொறாமுகம்‌ 
மந்திர விதியின்‌ மரபுளி வழாஅ 
அர்தணர்‌ வேள்வி யோர்க்கும்மே யொருமுகம்‌ 
எஞ்சிய பொருள்களை யேழூற நாடித்‌ 
தில்சன்போலத்‌ இசை விளக்கும்மே யொருமுசஞ்‌ 
செறார்த்‌ தேய்த்துச்‌ செல்சம முருக்க 
கறுவுகொ ணெஞ்சமொடு களம்வேட்டன்றே யொருமூசம்‌ 
குறவர்‌ மடமகள்‌ கொடிபோ னுசுப்பின்‌ 
மடவரல்‌ வள்ளியொடு: ஈசையமர்ச்‌ தன்றே யாங்கம்‌ 
மூவிரு முகனு முறைசவின்‌ றொழுகலீன்‌ ?? 
-தீருமுருகாற்றுப்படை 
எனவும்‌, ள்‌ 
“£ வெவ்வசுரர்‌ போற்றிசைக்கும்‌ வெஞ்குரனைத்‌ தடிர்து 
தெவ்வருயிர்‌ சிர்‌ தம்‌ திருமுகமும்‌ எவ்வுயிர்க்கும்‌ 
ஊழ்வினையை மாற்றி யுலவாத பேரின்ப 
வாழ்‌ வதமும்‌ செய்ய மலர்முகமும்‌குழ்‌2வார்‌ 
வடிக்கும்‌ பழமறைகள்‌ ஆகமங்கள்‌ யாவும்‌ 
, முடிக்கும்‌ கமல முகமும்‌—விடுத்தகலாப்‌ 
பாச விருள்‌ அரர்‌ த பல்க இரிற்‌ சோதிவிடும்‌ 
வாச மலர்வதன்‌ மண்டலமும்‌--நேசமுடன்‌ 
போகமுறும்‌ வள்ளிக்கும்‌ புத்தேளிர்‌ பூக்கொடிக்கும்‌ 
மோச மளிக்கும்‌ முசமதியும்‌-- சாக முடன்‌ 
வர்தடியிற்‌ சேர்ர்தோர்‌ மழ வரம்பலவும்‌ 


தர்தருளூர்செய்வருகச்‌ தாமசையும்‌?-கநீ ந்தர்‌ கன்வண்டர்‌ 
எனவும்‌, 


24 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


ம ஏறுமயி லேறிவிளை யாடுமுக மொன்றே 
ஈசருடன்‌ ஞானமொழி பேசமுக மொன்றே 
கூறுமடி யார்கள்வினை தஇர்க்குமுக மொன்றே 
குன்றுருவ வேல்வால்‌ சின்றமுக மொன்றே 
மாறுபடு குரரை வதைத்தமுக மொன்றே 
வள்ளியை மணம்புணர வர்தமுக மொன்றே 
ஆறுமுச மானபொருள்‌ நீயறானல்‌ வேண்டும்‌ 
ஆதியரு ணாசலம்‌ அமர்ந்த பெருமாளே !? . 
திருப்புகழ்‌ 
எனவும்‌ ஏனையோரும்‌ கூறியிருத்தல்‌ காண்க, 


(ஜீநிடும்‌ வேலவன்‌ ? என்‌ றதற்குத்‌ தன்‌ அருமைத்‌ த்தை 
யார்‌ அணிர்‌து வருன்ற இருவெண்ணிற்றினையே தானும்‌ இட்டுத்‌ 
இகழும்‌ வேலவன்‌ என்பது பொருள்‌, ்‌ 


(ஆறுமுகம்‌ படைத்த ஐயா? என. மகன்‌ தக்தையை கோகஇ 
விளிப்பது போலவே விளித்தழைத்தனர்‌. 3 (7) 


சிரகிரி வேலவன்‌ சீக்கிரம்‌ வருக 
சரஹண பவனார்‌- சடுதியில்‌ வருக 


(ப- ரை) ஈர9ரி- ரொமலையில்‌ வாசஞ்‌ செய்சன்ற, வேல 
வன்‌-வேலாயுதத்தைத்‌ தரித்த முருகச்சடவுள்‌ ; சக்ரம்‌ - விளை 
வாக, வராக ஃவர்தருள்க ந சரஹண பவனார்‌ - காணற்காடாயெ 
சரவணப்‌ பொய்மையிலே:- இருவவதா£ஞ்‌ செய்த கடவுள்‌, * சடுஇி 
யில்‌- £க்ரமாக, உருக - வச்தருளுவாராக, எ-று, 


(வி. ரை.) சாணற்‌ காடாயெ .சரவணப்‌ பொய்சையிலே 
அவதரித்த காரணத்தால்‌ முருகச்‌ கடவுளுக்குச்‌ சரவணபவன்‌ 
என்னும்‌ இருகாமம்‌. எற்பட்டது, சாவணம்‌.- சரவணப்பொய்கை, 
யவன்‌ - உற்பத்‌ தியானவன்‌; ௪ரவணபவனார்‌ என்பதில்‌ ஆர்‌ என்னும்‌ 
பன்மைப்பால்‌ விகுதி உயர்வு குறித்து வந்தத. ....... ௫) 


ட அத்‌ த்‌ த்‌ 
ரிஹண பவச ரிரிரிரி ரிரிரி மு லலா? 
விணபவ சரஹ வீரா நமோந கம்‌, தோலில்‌ 


நிபவ சரஹண நிறநிற நிறென 
வசர ஹணப வருக வருக 


அசுரர்‌ குடிகெடுத்த ஐயா வருக 


(ப- ரை. ) ரஹணபவச-, 7.ரர7ர.7.7-,ரிஹணபவ௪-, ரிரிரிரி 
ரிரிரி-, விணபவ சரஹ-, (என்று பலவகையாக மாறி வரப்பட்ட 
சடாக்ஷ£ர முதலிய பல அ௮க்ஷரங்களின்‌ மூலப்‌ பொருளும்‌ வடிவு 
மாகிய), வீ.ரா- (சூரபதுமன்‌ முதலியவர்களை வென்ற) வீரத்‌ 
தன்மையுடையவனே |, ஈமோ ஈம- உனது மேலான கரரியத்திற்‌ 
கும்‌ உனச்கும்‌ ஈமஸ்சா.ரம்‌, நிபவ சரஹண-நிபவ ௪ரஹண என்‌ 
னும்‌ அக்ஷரங்களின்‌ சொருபமானவனே ! வச௪ரஹணப-வ௪.ர 
ஹணப என்னும்‌ ௮க்ஷ£ங்சளின்‌ சொரூபமான முருகனே !, நிறகிற 
நிறென- (8 மயில்வாசனத்தின்மேல்‌ ஆசோகணித்தருளி வேச , 
மாக வருவதனால்‌) நிற நிற சிற என்னும்‌ தசை யுண்டாகும்படி,, 
வருக. வருக-வச்தருளுச வர்தருளுக$; அசுரர்‌ குடிகெடுத்த- 
தேவர்களுக்குப்‌ பகைவராஇய சூரபதுமன்‌ முதலிய அசுரர்ச 
சடைய குடும்பங்களை அடியோடு காசப்படுத்‌ திய, ஐயா - ஐயனே, 
அருக - வந்தருள்வாயாக, எ-று. 


(வி-ரை.) ரஹண என்றது முதல்‌ இரண்டு வரிசைகளிலும்‌ 
அடுச்சாச வந்திருக்கும்‌ ஒவ்வோர்‌ எழுத்துக்களும்‌ பீஜாக்ட£ரங்க 
வாகும்‌.  விணபவ சரஹூ? என்றது மாறிவந்த சடாக்ஷரியின்‌ 
ரூபம்‌. வசரஹணப என்பது மாமண சக்கரத்தின்‌ அமைப்பு 
அக்ஷரஸல்‌யைச்‌ காட்டுவதாகும்‌ எனவும்‌ இம்‌ மர்திரத்தாலே 
இத்தால்‌ வறுமை வல்வினை யாவும்‌ அணுகாதெனவும்‌ இதன்‌ 
படீஜாகூடரம்‌ னெளவும்‌ இளியுமாம்‌ எனவும்‌ கூறுவர்‌, இவற்றின்‌ 
இரகயெங்களை அறிர்துகொள்ள .நவலுள்ளவர்கள்‌ ஞானாசிரியர்‌ 
யால்‌ கேட்ணெர்க. ஈமோ, ஈம என்பவைகள்‌ மச்‌இரங்களின்‌ 


தி6 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


ஈற்றில்‌ வணக்கத்தை புணர்த்த எருஞ்‌ (சொற்கள்‌... இவற்றிற்கு, 
( வணச்சஞ்‌ செய்தேன்‌” * கமஸ்கரிக்ன்றேன்‌ ? என்பன 
பொருள்களாம்‌, நிறநிற என்னும்‌ அடிக்குத்‌ தொடர்‌ ஈண்டு 
ஒலிச்குறிப்புப்‌ பொருளில்‌ வர்துள்ளது. தேவர்களுக்கு நாளும்‌: 
துன்பத்தையே உள்ளம்‌ உவர்து செய்‌ஓவர்தவர்களான அசுரர்‌ 
சளின்‌ குலத்தை மீண்டும்‌ தோன்ளாதபடி ஒருவரில்லாமல்‌ அக்குடி 
யினைச்‌ சார்க்கவர்சளை யெல்லாம்‌ வேருடனே வேலா லழித்‌ 
தொழித்த தர்தையினும்‌ சர்தையானவனே யென்பார்‌, “அசுரர்‌ 
ருடி கெடுத்த ஐயா ? என்றார்‌. (9, 10, 11) 


என்னை யாளு மிளயோன்‌ கையில்‌ 
பன்னிரண்டாயுதம்‌ பாசாங்‌ குசமும்‌ 
பரந்த விழிகள்‌ பன்னிரண்‌ டிலங்க 
விரைந்தெனைக்‌ காக்க வேலோன்‌ வருக. 


(ப - ரை.) என்னை - அடியேனை, ஆளும்‌- காத்தருளுன்று 
இளையோன்‌ - இளைய குமாரனும்‌, வேலோன்‌ - வேலாயுதத்தை 
திருச்சரத்திலேச்தி யருளியவனுமான முருகன்‌, கையில்‌ - பன்‌ 
ணிரண்டி இருக்கரங்களிலும்‌, பன்னிரண்டு ஆயுதம்‌ - பன்னிரண்டு 
என்னும்‌ வகையினையுடைய ஆயுதங்களும்‌, பாசம்‌-பாசம்‌ என்‌ 
லும்‌ ஆயுதமும்‌, அங்குசம்‌ - அங்குசம்‌ என்னும்‌ ஆயுதமும்‌, பரந்த 
வீசாலமான, பன்னிரண்டு விழிகள்‌ - பன்னிரண்டு என்னும்‌ எண்‌ 
ள்ள இிருசேத்திரங்கனாம்‌, இலங்க - பிரகாசத்தைச்‌ செய்ய, 
என்னைக்‌ காக்க - அடியேனை (.தன்பக்‌ சடலில்‌ அவளவிடா இ) 
காத்தகுளும்‌ பொருட்டு, விரைந்து - அதிசக்ிரமாக, வருக 
வச்தருளுவாயாச, ௭ - று. 


(வி ரை.) மூருசச்‌ கடவுள்‌ சிவபெருமான்‌ புதக்கர்சளுள்‌ 
இரண்டாவது புதல்வராகலின்‌ ( இளையோன்‌.? எனப்பட்டார்‌... 
என்கும்‌ மாளாது திற்கும்‌ இளமைப்‌ , பருவத்தை புடையவமாச 
கானும்‌ இளைகோன்‌ எனப்பட்டார்‌. எனினும்‌ அமையும்‌, இச்‌ 


விருத்தியுரை த்ரீ 


கர.ரணக்கள்‌ குறித்தே குமரன்‌ என்னும்‌ இருராமம்‌ இவர்க்சேற்‌: 
யட்டத, > 

£ என்னை யாளும்‌ இளையோன்‌ ? எனச்‌ கூறினமையின்‌, இவர்‌ 
நீங்காத முருக பச்தியுடையவ ரென்பதும்‌, அப்‌ பெருமானையே 
உபாசனா மூர்த்‌தியாகச்‌ கொண்டவ ரென்பதும்‌, அவர்‌ வரப்‌ பிர 
சாதத்தைப்‌ பெற்று வாழ்ர்தவ ரென்பதும்‌ ௪ரதல: மலகமென 
விளங்குகின்றது. 


கை என்பதும்‌, ஆயுகம்‌ என்பதும்‌ சாதியொருமைகளாய்‌: 
கின்று, முறையே பன்னிரண்டு திருக்க ரல்தளையும்‌ பன்னிரண்டு 
ஆயுதங்களையும்‌ உணர்த்தின. பாசம்‌ 4 அங்குசம்‌ என்பன பாசான்‌ 
கச மெனப்‌ புணர்ந்தன ; இங்கனம்‌ புணர்ந்தது வடமொழிப்‌ 
புணர்ச்சியாகிய நர்ச்சசர்‌ இ யெனப்படும்‌. 


பாசம்‌ என்பது பகைவர்களைப்‌ பிடித்துக்‌ கட்டும்‌ கயிற்று 
வடிவமாகிய ஓர்‌ ஆயுதம்‌. இஃது அல்பெனவும்‌ சுயிரெனவும்‌ 
பொருள்படும்‌. அங்குசம்‌ என்பது யானைபோலத்‌ தருக்இத்‌ திரியும்‌ 
பக்தி உன்மத்தரை ௮௨௧9 யாளும்படியான இரும்பினாற்‌ செய்‌ 
யப்பட்ட கருவி. இதனை இரும்பினலாகிய முட்கருவி யென்பர்‌ 
பரிமேலழகர்‌. இரும்‌. தோட்டி என்பத இரும்புமுள்‌. எனவே 
அங்குச மென்பதும்‌ தோட்டி என்னும்‌ ஆயுதமேயாம்‌, வீழி சள்‌ 
பனனிரண்டு என்பது பன்னிரண்டு விழிகள்‌ என மாற்றிப்‌ பொரு 
ஞுரைக்கப்பட்டது. 


கண்கள்‌ விசாலமாக நீண்டிருப்பது உத்‌ சமபுருஷ இலக்கண 
மாகலின்‌, : பரர்தவிழிசள்‌ ? என்றார்‌. விழி- விழித்தலையுடை 
யது காரணப்‌ பெயர்‌, வருக- வியங்கோள்‌. ஆயுதங்களும்‌ 
விழிகளும்‌: இலங்க வருக என்றமையால்‌, வர்து ஆயுதங்களால்‌. 
யசைத்துன்பங்களை யொழித்து, விழிகள்‌ இருவருள்‌ பாலிக்க 
வேண்டும்‌ என்பதாம்‌. இளையோன்‌ சையில்‌ பன்னிரண்டாயுதம்‌ 
என்றதனால்‌, பன்னிரு இருச்ச.ரவ்களிலும்‌ பன்னிரண்டு ஆயுதல்‌. 
கள்‌ பொலிஜன்‌ றன என்பதாம்‌, இதனை, - 


28 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


ம ஆரம்‌ தாழ்ச்த வம்பகட்டு மார்பிற்‌ 

செம்பொறி வால்யெ மொய்ம்பிற்‌ சுடர்விடுபு 

வண்புகழ்‌ மிறைர்‌த' வூத்‌.துவாக்கு நிமிர்தோன்‌ ? 

விண்செலன்‌ மாபினையர்ச்‌ கேர்‌திய தொருகை 

'உச்சஞ்‌ சேர்த்திய தொருகை 

சலம்பெறு கலில்சத்‌. தச்‌ குறங்கன்மிசை யாசைஇயதொருகை 

அங்குசல்‌ கடாவ வொருகை யிருசை 

ஐயிரு வட்டமொ டெஃகுவலச்‌ இரிப்பவோருகை 

மார்பொடு விளங்க வொருகை 

சாரொடு பொலிய வொருசை 

ழ்லிழ்‌ தொடியொடு மீமிசைக்‌ கொட்ட வொருகை 

பரடின்‌ படுமணி யிரட்ட வொருகை 

ரீனி௰ விசும்பின்‌ மலி. தனி பொழிய வொருகை 

வாண்‌ அர மகளிர்க்கு வதுவைகுட்ட வாங்கப்‌ 

பன்னிரு சையும்‌ பாற்பட வியற்றி ?? 
-கதீருமுருகாற்றுப்படை 


எனவும்‌, 


“ஆரமுதம்‌ 

தேவர்க்‌ குதவுச்‌ இருக்கரமும்‌ கூர்மகளிர்‌ 

மேவல்‌ குழைர்தணைர்த மென்கரமும்‌- ஓவா 

மாரி பொழிக்த மலர்க்கரமும்‌ பூர்‌ தொடையல்‌ 

சே வணிர்த திறாக்கமமும்‌ - மார்பகத்‌ தில்‌ 

வைத்த ௪. ரசலமும்‌ வாமமருவ்‌ இற்கரமும்‌ 

உய்த்த குரல்‌. லொருகரமும்‌ - மொய்த்த 

இறு அடிசேர்‌ கையமணிசேர்க் ச தடங்கையும்‌ 

கருவசமாக்குசஞ்‌ சேர்கையும்‌ - தெறுபோர்‌ 

அதிர்கேடகஞ்‌ சுழற்று மங்கைத்‌ தலமும்‌ 

கதிர்வான்‌ விதிக்கும்‌ உரமும்‌ ?? 
த்‌ கந்தர்‌ கலி வண்பா 
அனவும்‌ கூறியிருத்‌ தல்‌ சாண்ச. (12, 18) 


விருத்தியுரை 29 


ஐயும்‌ கிலியும்‌ அடைவுடன்‌ செளவும்‌ 
உய்யொளி செளவும்‌ உயிரையுங்‌ கிலியும்‌ 


(ப - ரை.) ஐயும்‌ இலியும்‌ - இவ்விரண்டு பீஜங்களும்‌, அடை 
வுடன்‌ - முறைமையுடனே, செளவும்‌ - செளவென்னும்‌ பீஜத்தை 
யும்‌, உய்‌ ஒளி செளவும்‌ பிழைத்தற்கேதுவான பிரகாச வடிவ 
மான செளவும்‌, உயிரையும்‌ - பிராணாசாரமான ஐயும்‌, கிலியும்‌ _. 
இலி என்னும்‌ பீஜமும்‌, எ-று, 

(வி-ரை.) இதிற்‌ கூறிபிருக்ன்ற பீஜாக்ஷரங்கள்‌ உயிர்‌ 
களுக்கு உண்டானெற துன்பத்தை போக்‌ இன்பத்தை 
வளித்துச்‌ சாப்பவையாகும்‌. பீஜம்‌-விதை. ௮ச்க.ரம்‌-எழுத்து. (14) 


கிலியுஞ்‌ செளவும்‌ கிளரொளி யையும்‌ 
நிலைபெற்‌ றென்முன்‌ நித்தமு மொளிரும்‌ 
சண்முகன்‌ நீயும்‌ தனியொளி யொவ்வும்‌ 
குண்டலி யாஞ்சிவ குகன்றினம்‌ வருக. 


(ப- ரை). கிலியும்‌ செளவும்‌ - ஒலியும்‌ செளவும்‌ ஆய 
இவ்விரண்டு பீஜங்களும்‌, ளெர்‌ - விளங்காமின்ற, ஒளி- சோதி 
வடிவமான, ஐயும்‌ - ஐயென்னும்‌ பீஜமும்‌, நிலைபெற்று - நிலையாக, 
என்முன்‌ - அடியேன்‌ எதிரீல்‌, நித்தமும்‌ - தினர்தோறும்‌, ஒளிரும்‌ -- 
பிரகாசிக்ன்ற, சண்முகன்‌ - அறுமுகம்‌ என்னும்‌ பெயர்‌ உருவ 
முய்‌, தியும்‌-, தனி- ஒப்பற்ற, ஒளி- பிரகாசமூடைம, ஓவ்வும்‌ - 
ஒவ்வென்னும்‌ பீஜமும்‌, குண்டலி - சத்தியுறுவமான மூலாதார 
மும்‌, ஆம்‌- ஆய, வெகுகன்‌ - வெபெருமான்‌ குமாரனாூய குகப்‌: 
பெருமான்‌, தனம்‌ - ஒவ்‌ வொருநானாம்‌, வருக - வந்தருளுக, எ று... 

(வி- ரை.) இதிற்‌ கூறியுள்ள பீஜாகூடரங்களின்‌ விவரத்தை 
ஞானாரிரியர்பாற்‌ சேட்டுணர்க, தணி ஒளி ஓவ்வும்‌? என்பது 

ஒப்பற்ற விளங்கும்‌ ஒங்காரடீஜம்‌, இப்பீஜாகூடரம்‌ பிறிதொன்றின்‌- 
சேர்க்கை யின்றித்‌ தானே தணிகின்று ஒளிதரும்‌ இக்காய்‌ தம்‌. 
என்ற அந்த அகமே பரப்பிரம்மம்‌. 


90 கத்தர்‌ சஷ்டி: கவசம்‌ 

அடியார்களின்‌ உள்ளச்‌ குசையில்‌' வரிப்பவனாகலானும்‌, 
குறிஞ்சி சலித்து மலைக்‌ குகைகளில்‌ வரிப்பவனாகலாலும்‌, பிரணவ 
மாய குசையினு' ளிறாப்பல னாகலானும்‌, (குசன்‌? எனப்‌ 
பட்டான்‌, (15, 16) 
ஆறு முகமும்‌ அணிமுடி யாறும்‌ ்‌ 
நீறிடு நெற்றியும்‌ நீண்ட புருவமும்‌ 


(ப-ரை.. ஐறுமுகமும்‌- தறுவகைட்பட்ட திருமுகங்களும்‌; 
அணி. அழகு பொரும்‌ இய, முடி - இரீடங்கள்‌. ஆறும்‌ - ஆறும்‌, நீறு 
இடும்‌ நெற்றியும்‌ - விபூ நியணியப்‌ பெற்ற திறாரெற்றிகளும்‌, நீண்ட 
புருவமும்‌ - நீளமான பள்னிரண்டு புருவங்களும்‌, ௭- று, 

(விரை) (நீறில்லா நெற்றிபாழ்‌? என ஒளவைப்‌ ராட்டி 
யாராலும்‌,  இஃ்பஸ்ம ரகிதம்பாலம்‌? என்‌ றபடியும்‌ பஸ்பயில்லா த 
செற்றியைச்‌' சு என வருமவைகளைக்‌ சொண்டு உலகம்‌ வழிபடச்‌ 
தாமே நீரணி கெற்றியோடு பொலிவசாயினான்‌ என்பார்‌, (றிட 
நெற்றி? என்றார்‌. புருவமும்‌ நீண்டிராப்பத உத்தமபுருஷ இலச்‌ 
கணம்‌ ஆகலின்‌ “ நீண்ட புருவம்‌ ? என்றார்‌. இத, முருகப்பிரானின்‌ 
உண்மை உறாவத்தை உள்ளபடியே காட்யொக உரைக்க எழுந்த. 
தாம்‌. (17) 

பன்னிரு.கண்ணும்‌ பவளச்‌ செவ்வாயும்‌ 
நன்னெறி நெற்றியில்‌ நவமணிச்‌ சுட்டியும்‌' 


(ப-ரை.) பன்னிரு கண்ணும்‌ - பன்னிரண்டு இருக்‌ கண்‌ 
களும்‌, பவளச்செவ்வாயும்‌-பவளம்‌ போன்ற கிறத்‌ இனையுடைய 
சிவச்த ஆறு திருவாய்களும்‌, ஈல்தெறி- கல்ல ஒழுங்கையுடைய 
கெற்றியில்‌- ஆறுரெற்றிகளிலே, சவமணிச்‌ எட்டியும்‌ - ஒன்பது 
வகை இரத்தினவ்களாற்‌ செய்யப்பட்ட சுட்டி யென்னும்‌ திருவா 
பணமும்‌, எஃு: 

(வி-ரை.) மணி- வடசொல்‌, தற்சமம்‌. சுட்டி - குழக்தை 
களின்‌ கெற்றிமுகப்பிலே மயிர்‌விச்‌ கட்டுவதோர்‌ ஆபரணம்‌. 


விருத்தியுரை ar 
தன்னை ்தரித்தல்ல்‌' அழல வெளிக்குச்‌' சிட்டிவிளக்கும்‌' இருவா 
பரீிமாஞும்‌!- (18) 
ஈராறு செவியில்‌ இலகுகுண்‌ டலமும்‌ 
ஆறிரு திண்புயத்‌ தழகிய மார்பில்‌ 
பே-ரை.): ஈர்‌.ஐறு செவியில்‌ - பன்னிரண்டு திறாச்‌ செவி 
களிலும்‌, இலங்கு-விளங்காறின்றற, குண்டலமும்‌ குண்டலம்‌ 
களும்‌, ஆறிறாதிண்புயத்‌ அ - பன்னிரண்‌ டென்னும்‌' வலிலம்‌' 
கொண்ட புஜத்திலும்‌, அழயெ மார்பில்‌ - அழகு: பொருச்திய 
மார்பினிடத்‌.தம்‌, எ - று. 
(வி- ரை.) ஈர்‌ அறு--இரண்டாயெ ஆறு, பன்னிரண்டு 
பண்புத்தொகை. ( திண்புயத்தழயெமார்பு'? என்றதனால்‌' முருகப்‌ 
பெருமான்‌ திருமார்பின்‌ பேரழகு கூறியதாயிற்று: (19) 


பல்பூ ஷணமும்‌ பதக்கமுற்‌ தரித்து' 
நன்மணி பூண்ட்‌ நவர த்ன்‌ மாலையும்‌. 

(ப- ரை, ) பல்பூஷணமும்‌- பலவகையான ஆபரணங்களும்‌, 
பதக்கமும்‌ மதாணியும்‌, ஈல்மணி' பூண்ட -'அராய்ம்தெடுத்த' அறா 
மணிகள்‌ வைத்துப்‌ பதித்த, ஈவரத்ன மாலையும்‌ - ஈவரத்தினய்‌5 
னால்‌ செய்யப்பட்ட மாலையும்‌, தரித்‌த'- அழகாய்‌” அணிர்து, 
எ-று. 

(வி- ரை). பதக்கம்‌- மார்பிலணியும்‌ ஆபரணம்‌! இதனை 
மதாணி என்பர்‌. ஈல்மணி என்பதற்கு ஈல்ல' அழகைக்‌ கொண்ட 
என்றாவது, ஆராய்ர்தெடுத்த அருமணிகள்‌ வைத்துப்‌ பதித்த 
என்றாவது பொருள்‌ கூறலாம்‌. ஈல்மணி - நீர்மையுள்ள இரத்தி 
னங்கள்‌, நீரோட்டம்‌ குன்றாதவைகள்‌, 6 பல்பூஷண மம்‌? இதில்‌ 
அம்மை கட்டுவன, இநுவன, அணிவன மதலியவற்றையும்‌ சுட்டும்‌, 


முப்புரி நூலும்‌ முத்தணி மார்பும்‌ 
செப்பழ குடைய திருவயி றுந்தியும்‌' 


82 கந்தர்‌ சஷ்டி. கவசம்‌ 


(ப-ரை;) முப்புரி.நாலும்‌ மூன்றுபுரிசளைச்‌ சொண்ட. 
பூணாலும்‌, முத்து ௮ணிமார்பும்‌- முத்துச்சரத்தை ௮ணிர்ச இரு 
மார்பும்‌, செட்பு - புகழ்ச்‌ தூ கூறத்‌ சச்சு, அழகு உடைய- பேரழகை 
யுடைத்சாயெ, இருவயிறு உர்தியும்‌ - மேன்மையாகய திறாவயி 
இம்‌ சொப்பூழும்‌, எ-று. 

(வி-ரை.) முப்புரி. இதனை, இருபத்தேழு இழைக 
ளாயே மூன்றுபுரி நூலென்பர்‌ உச்சிமேற்புலவர்கொள்‌ ஈச்சினார்ச்‌ 
இனிய௰ர்‌, இதனை, 

ஒன்பது கொண்ட மூன்றுபுரி நண்‌ ஞாண்‌?? 

-திருமுருகாற்றுப்படை 
எனச்‌ கூறியது காண்க, முப்புரிநூலும்‌ முத்தணிப்‌ பதக்கமும்‌ 
லங்கு மார்பும்‌, சத்திரித்த அழயெ வயிறும்‌, உந்தியும்‌ உடைய 
வாாஇ விளங்குபவருமாம்‌ என்‌ றபடி, (21) 


துவண்ட மருங்கில்‌ சுடரொளிப்‌ பட்டும்‌ 
நவரத்னம்‌ பதித்த நற்சீ ராவும்‌ 

(பஃ- ரை.) அவண்ட - ௮சையு மியல்புடைய, மருங்கில்‌ - 
இடுப்பீலே, ஈடர்‌- பிரகாசிக்கின்ற, ஒனி- ஜோ திமையுடைய, 
பட்டும்‌- பட்டாடையும்‌, சவரத்னம்‌ பதித்த - ஈவரத்தினங்களைப்‌ 
பொருத்தியுள்ளதான, ஈல்‌ராகவும்‌- ஈல்ல கவசமும்‌, எ-று. 

(வி. ரை) அவண்ட மருங்கு என்றதனால்‌, இடையின்‌ 
அண்மை பெறப்பட்டது. அவளுதல்‌- அசைதல்‌. மருங்கு - பக்கம்‌ 5 
இடுப்பு, மருல்ல்‌ என்பதில்‌ இல்‌ என்பது எழாம்‌ வேற்றுமை 
இட.ப்பொருலில்‌ வர்‌.ச,௮. சுடரொளி - ஒரு பொருட்‌ பன்மொழி 
சவரத்னம்‌ - கோமேதகம்‌, நீலம்‌, பவளம்‌, புருடராகம்‌, மரகதம்‌, 
மாணிச்சம்‌ முதலியன. ஈற்ரோ என்பது பசைவர்களினாலே 
அழித்தொழிக்க முடியாத வலிய கவசம்‌. (22) 


இருதொடை யழகும்‌ இணைமுழந்‌ தாளும்‌ 
திருவடி யதனில்‌ சிலம்பொலி முழக்க 


விருத்தியுரை 98 


(ப-ரை.) இரு தொடை அழகும்‌ - இரண்பாகிய கொடை 
களின்‌ செளர்தரியமும்‌, இணைமுழர்‌ தானாம்‌ - இரண்டா முழம்‌ 
தாள்களின்‌ அழகும்‌, இருவடியதனில்‌ - அழயெ பாதத்தில்‌, லம்‌ 
பொலி... லெம்பென்னும்‌ ஆபரண சப்தம்‌, முழங்கஃ சப்‌இக்கவும்‌; 
எ-று, 

(வி-ரை.) பலவசை ஆபரணங்களையும்‌ முர்தூல்‌ முதலிய 
ைகளையும்‌ ( தரித்து? என முடிவு செய்து எச்சப்பபருன 
முடித்துக்‌ காண்க. தொடை அழகும்‌, முழர்தாள்‌ அழகும்‌, 
அழயெ பாதத்தில்‌ லெம்பென்னும்‌, ஆபரண சப்தம்‌ சப்நிச்சவும்‌ 
என்‌ றவாறாம்‌. (28) 


செககண செககண செககண செகண 
மொகமொக மொகமொக மொகமொக மொகென்‌ 
நகநக நகநக நகநக நகென 
டிகுகுண டிகுடிகு டிகுகுண டிகுண 

ரரரர ரரரர ரரரர ரரர. 

ரிரிரிரி ரிரிரிரி ரிரிரிரி ரிரிரி 

டுடுடுடு டுடுடுடு டுடுடுடு டுடுடு 

ட்குடகு டிகுடிகு டங்கு டிங்குகு 

விந்து விந்து மயிலோன்‌ விந்து 

முந்து முந்து முருகவேண்‌ முந்து 


(ப - ரை.) செககண செககண செககண செககண... பூமியிற்‌ 
சேர்ச்திருப்பவனே ! பூமியிற்‌ சேர்ச்‌ திருப்பவனே ! பூமியிற்‌ சேர்ச்‌ 
இருப்பவனே ! பூமியிற்‌ சோர்‌.இருப்பலனே |, மொகமொக மொச 
மொச மொசமொச மொசென--, சசரக ௩௪௪௪ ஈசாக..சசென்‌5- 
டிகுகுண டகுடிகு டிகுகுண டிகுண, ரரரர ஏச எம ௧, 
ரிரிரிரி ரிரிரிரி மிரிரிரி ரிரிரிஃ, 000 0000 0000 0௫, 
உகுடகு டிகுடிகு டங்கு டிங்குகு-, விர்து விர்து - எல்லாவற்றிற்‌ 
கும்‌ மூலமாகிய தாதுவே! தாதுவே!, மயிலோன்‌ - மயில்‌ வாச 
னத்தை யுடையவனாயெ, வீர்‌து-தாதவே!, முறாசவேள்‌ - முறாக 

= 3 ஸி 


17 கந்தர்‌ சஷ்டி: கவசம்‌ 


னாயே வேளே!, முக்த முர்து முந்து - (அடியேனைக்‌ ஈர்க்கும்‌ 
பொருட்டி) அடியேன்‌ முன்னே முற்பவொய்‌! மக்‌! முற்‌ 
படுவாய்‌! எ - அ. 


(வி- ரை). செககண என்பதற்குப்‌ பூகியின்‌ சேர்க்கையை 
யுடையவனே என்பது பொருள்‌, . செககண என்பது செகண 
என முசல்வரி ஈற்றில்‌ சகரம்‌ சொக்கு நின்றது செய்புள்‌ விகா 
சம்‌. செகம்‌ - பூமி, அதாவது மண்ணுலகம்‌. சணம்‌- கூட்டம்‌ 
அல்லது சேர்க்கை. முருகல்‌ , கடவுள்‌ சூரசம்மாரம்‌ செய்து முடிக்‌ 
கவும்‌, சேவர்களுக்கு அ௮னுசஇரடிக்சவும்‌, இம்‌ மண்ணுலகு 
எழுர்கறாளி வர்‌.து பற்பல இவ்ய கேத்‌ சிரங்களில்‌ இருக்கோயில்‌ 
கொண்டன ராசலினாலேசான்‌ - (செககண? என்றார்‌. சர்தப்‌ 
பெருமான்‌ பூமிக்கு வக்கரானியதை, 


(6 அன சாலையி லதுதெரிர்‌ தறுமுகத்‌ சொருவன்‌ 
வான னாவிய புணரிகள்‌ சூழ்ர்‌ திட வயங்கும்‌ 
பானு சாயசன்‌ வர்‌ தெனப்‌ பரந்தபா ரிடச்‌ ஐச்‌ 
சேனை ரூழ்தரச்‌ a அலங்க சென்றான்‌ 2) 
கந்தபுராணம்‌ 
என்பசனாலுணர்‌ ௬. செககண என்பவை  ஒலிக்குறிப்பினடியாக 
எழுந்த சொற்களென. இலக்கண நூலாரும்‌, மர்‌.இர வைபவங்களை 
அடக்யுன்ளதான ௮கஷரக்கணச்கு: அமைர்தவைகளென மந்திர்‌ 
அலாரம்‌ கூறுவர்‌. *மொக மொக...ஈக ௧௧ ? முதலிய அடுக்குள்ள 
ஒலி, பிரகாசம்‌ முதலியவற்றின்‌ குறிப்புக்கனென விளங்குஇன்‌ றன. 
மற்றவைகனாட்‌ லெ மச்‌.இிராக்ஷரல்களும்‌ ஒலிக்குறிப்புக்களுமாம்‌; 
௩டிகுகுண...டிகுண ? இவைகளை மாற்றியும்‌ 'பிரித்தும்‌ கூறும்‌ 
மர்திராகஷகிகளாகக்‌ கொள்ளுவர்‌. இவைகளின்‌ வீவரம்‌ ஞானா 
சாரியரிடம்‌ உணர்க, “ இல்வடுக்குச்சனிலுள்ள , ரகரம்‌ (சரவண 
வவ? என்னும்‌ சடாக்ஷ£ல்களிலொன்று. ' சார, வரிரிரிரி- இலை 
பீஜாகூடாங்களின்‌ உற்பத்‌ இயைச்‌ சாட்டும்‌ காரண அக்கரங்கள்‌, 


டடடு௰... உகுட்கு டிகுடிகு டக்கு 'ல்குகு--இவை! சப்த பீஜ 
சூபங்களமைச்த அச்ச? வரிசைகள்‌. 


விருத்தியுரை - பட 95 
முறாச கடவுள்‌ பால வயதில்‌ பிரமனைச்‌ சிறையில்‌ வைத்துத்‌ a 
தாமே இருஷ்டித்‌ தொழிலைச்‌ செய்து வர்தாராதலின்‌ அவர்‌ 
ஈண்டு எல்லாவற்றிற்கும்‌ விர்து (தாத) எனப்பட்டார்‌. இதனை, 

ம மன்னு குடிலைப்‌ பொருளை யறிமாமன்‌ மயங்குதலுவ்‌ ... 
கொன்னுடைய ஈரரிங்‌ சக்‌ குட்டிதலைக்‌ குட்டியுதைத்‌ 
தின்னனுறக்‌ கந்தவெற்பிற்‌ சிறையிடுவித்‌ த இலே 
யன்னஈடை யுமைபால னாவிகள்‌ பன்னாட்‌ படைத்தான்‌ 13? 

குந்தபுராணச்‌ சுருக்கம்‌ ர்‌ 
என்பதான நிக, 
மேலே கூறியுள்ளபடி இவ்வித ஒலிகளோடும்‌ பிரகாசம்‌, 
ளோடும்‌ இவ்வித மச்திராகூடரங்களின்‌ வடிவமானவனே வச்‌ . 
தருள்ச என்பதாம்‌, (24, 25, 26, 27, 28) 
என்றனை யாளும்‌ ஏரகச்‌ செல்வ 
மைந்தன்‌ வேண்டும்‌ வரமகிழ்ந்‌ துதவும்‌. 
லாலா லாலா லாலா வேசமும்‌ 
லீலா லீலா லீலா விநோதனென்‌ 
றுன்றிரு வடியை உறுதியென்‌ -றெண்ணும்‌ 
என்றலை வைத்துன்‌ இணையடி காக்க. ்‌ 


(ப-ரை;) என்‌.றனை.- ௮டியேனுயெ என்னை, ஆளும்‌ - 
காத்தருளிய, ஏரகச்‌ செல்வ - திருவேரகம்‌. என்னும்‌ சல்லிய த்‌ 
திரத்தில்‌ திருக்கோயில்‌ கொண்டெமுர்‌ சருளியிருச்கும்‌, பாக்ய 
சாலிமே!, மைந்தன்‌ வேண்டும்‌ - உன்‌ குமாரனாயெ. அடியேன்‌ 
விரும்பிச்‌ கேட்ன்ற,. வரம்‌ - - வரங்களை, மழ்ர்த - சம்தோவித்து, 
உதவும்‌- கொடுக்கன்ற, லாலா லாலா. லாலா- லாலா லாலா 
லாலா. என்று பக்தகோடிகள்‌ அனவரதம்‌ இக்கும்‌ பாக்கியத்‌ 
தப்‌ பெற்றுள்ளதாக, ஆவேசமும்‌ - ஒருவகையான குாஹலா ' 
வேசமும்‌, லீலா வீலா லீலா - பலவிதமான இருவிளையாடல்களும்‌ ': 
பொரும்‌ திய, வீரோதன்‌ -வீசித்திரத்தை யுடையவனே, என்று - 
என்று சொல்லித்‌ அதித்து, உன்‌ இருவடியை - தேவரீருடைக 


ட்‌ 


அம 


க்க கந்தர்‌, சஷ்டி கவசம்‌ 


அழயெ பாதங்களை, உறுதியென்று - (இவை அணைபுரிவது) நிச்சய 
மென்று, எண்ணும்‌ .. கினைக்றும்‌, என்தலை- அடியேனுடைய 
தலையில்‌, உன்‌ : இணையடி - தேவரீருடைய உபய.திருத் தாள்களை 
யும்‌, வைத்து - பொறார்திமறுளி, காக்க - காத்தருள்‌ புரிவாயாக, 
ஏர. இ, 


(வி-ரை;) இருவேரசம்‌ - சப்பிரமணியரறுடைய ஆறு படை 
வீடுகளில்‌ ஒன்று. இது கும்பகோணத்திற்கு இரண்டு ராழிகை 
வழி அமத்தி லிருக்ளெறத. சாமிமலை என்னும்‌ பெயர்‌ பெற்று 
வழக்கெருடன்ற.த. வேண்டும்‌ என்பது மரியாதைபைக்‌ குறிக்கும்‌, 
வியல்கோளெனத்‌ சொல்காப்பியத்திற்‌ கூறியபடி ஈம்குக்‌ கடமை: 
யையும்‌ மரியாதையையும்‌ சொல்லியது ஆம்‌. வரம்‌-மேலான 
பொருள்‌ ; வேண்டும்‌ வரம்‌ - இம்மைச்‌ செல்வமும்‌ மறுமைப்‌ பேறு 


மாம்‌, 


 ஏமலெ யிற்பல வெற்பினி னற்பதி 
னாலுல கத்தினி லற்றுறு பக்தர்கள்‌ 
எது நினைத்தது மெற்தவளித்‌ தருளிளையோனே ! . 
11 திருப்புகழ்‌: 


எனவும்‌, 


“% வாட்டமி லருளுங்‌ சோட்டமில்‌ குணனும்‌ 
அஃ அசையா நிலையும்‌ ஈசையா மனலும்‌ ்‌ ம 
வெகுளாப்‌ பண்பும்‌ விடாப்பே சன்புஞ்‌ 
செவ்வியின்‌ மரீஇ யெவ்வெவர்‌ எவ்வகை 
கேட்டனர்‌ அவ்வகை விருப்பொடு குறிப்பின்‌ 
வரையா இதல்‌ வள்ளல்‌ தன்மை ?! 


புறநானூறு 


எனவும்‌ கூறியபடி, தன்னடியார்‌ வேண்டுவன வேண்டி யாற்று 
னைமுவச்து உள்ளன்போடு கொடுக்கும்‌: வள்ள ற்றன்மை மிச்சல்‌ 
காகலின்‌ மைந்தன்‌ வேண்டும்‌ வரமழ்ம்‌ துதவும்‌ ?' என்றார்‌. 


விருத்தியுரை சர்‌ 


; லாலா என்பது தேவாவேசுத்தை யுண்டாச்குவதற்சாகத்‌ 
அதியாக இடப்படும்‌ ஒருவசை ஆவேச ஒலி, தாலாட்டுதல்‌ போன்‌ 
2௮. தென்னாட்டில்‌ ரில இடங்களில்‌ தேவாலயங்களில்‌ பூஜை: 
வழிபாடுகள்‌ ஈடைபெறும்போது, தெய்வ ஆவேசத்தைச்‌ சிலர்‌ 
மீது உண்டாக்குவதற்காகவே பலர்‌ ஒன்றுகூடி சப்தமிடுல2. 
இவ்வழக்கம்‌ இப்போதும்‌ உள்ளது; இவை மர்திரவகர ஸக்கி 
யச்‌ 'சாட்டவர்ததென்று கொள்ளாதலுமா மென்றுவ்‌ கூறுவர்‌. 
லாலா. ஆவேசம்‌ - லாலாவேசம்‌ வடமொழிப்புணர்ச்டு ; இர்க்க 
அர்‌இ, பாண்டிய சாட்டுச்சொல்‌ என்பர்‌. 

தேவரீர்‌ இருவடிகளே அடியேனுடைய கஷ்டங்களை யெல்‌ 
லாம்‌ போக்கி இஷ்ட காமியரதிகளை யளிச்கும்‌. என நினைக்கும்‌ 
அடியேன்‌ தலைமிசை தேவரீர்‌ இரண்டு இருவடிகளையும்‌ பொருத்தி 
வருனிக்‌ காத்தருள்‌ புரிவீராக எனப்‌ பிரார்த்‌தித்தா ரென்ச, 

“உன்‌ நிருவடி என்‌ தலைவைத்துக்‌ காக்க? என்றது இருவ. 
நிலை சோரியபடியாம்‌, தலை என்பதற்த அ௮டியென வர்தது 
முரண்டொடை, என்னை? தொல்காப்பியம்‌ (மொழியிலும்‌ 
பொருளினும்‌ மு.ரணுதல்‌ முரணே ? என்றாராகவின்‌. (29-81) 


என்னுயிர்க்‌ குயிராம்‌ இறைவன்‌ காக்க 
'பன்னிரு விழியால்‌ பாலனைக்‌ காக்க 


(ப-ரை.) என்‌ உயிர்க்கு - அடியேனுடைய பிராணலுச்‌ 
கும்‌, உயிராம்‌ . உயிராய்‌ இருக்ன்ற, இறைவன்‌ - மூருசச்‌. சய 
வனே!, ' காச்ச- ௮டியேனைச்‌ காத்தருள்‌ புரிக; பன்னிரு விழி 
வால்‌... ப்ன்னிரண்டு திருகேத்திரங்சளாலும்‌, பாலனை:  தேனரீர்‌ 
அ்களாரிய, அடியேனை, காக்க - சாத்தருளுவாயாக, எஃனு. 

(வி- ரை) முருகக்‌ கடவுள்‌ அடியேனுடைய இனிமையரன 
உயிருக்கும்‌ உயிராக இருக்சன்றாராசலீன்‌, 6 என்னுயிர்ச்குவிராம்‌- 
இறைவன்‌ ? என்றார்‌. இறைமைச்‌ குணத்தை புடையவனாதலின்‌ 
“இறைவன்‌ ? எனப்பட்டான்‌, இறைமைச்‌ மாது றத்‌. 
'சுண்ம்‌, இனை, 


98, கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


ட தால்கரிம வெறுப்பினொட விருப்பு ஜொச்ர்‌ 
ரி ரிமுதல்வ லாலும்‌ ?? 
வன்க _சிவப்பிரகாசம்‌' 
4 என்பதனாலறிக, விழியாற்‌ காத்தல்‌ - கடாக்ஷ வீகஷண்யஞ்‌ செய்‌ 
சல்‌; அருட்சண்‌ பார்த்தல்‌, இறைவன்‌ என்பதில்‌ விளியுருபு 
எஞ்சி கின்றது. விழி-பால்பகா அஃறினைப்‌ பெயர்‌, தண்டு 
பன்மைப்பாலே . உணர்த்திற்று, இறைவன்‌ என்பதில்‌ -வ்‌ ஈ 
பெயரிடைரிலை, தலைவன்‌, முசல்வன்‌ முதலியவற்றைப்‌ போல்‌, 
அறியாமைச்குணம்‌ நீங்சாசவனெனத்‌ தன்னைக்‌. குறித்தற்காகவே 
்‌ பாலன்‌ ? என்று கூறினார்‌ எனினுமாம்‌. (82) 


அடியேன்‌ வதனம்‌ அழகுவேல்‌ காக்க 
பொடிபுனை நெற்றியைப்‌ புனிதவேல்‌ காக்க 


(ப- ரை.) அடியேன்‌... அடியவனாயெ என்னுடைய, வசனம்‌- 
முகத்தை; "அழகுவேல்‌ - (தேவரீர்‌ இருக்கரத்திலலந்திய) அழச 
மந்த வேலாயுதமான இ, காக்க ... சாகசக்‌ கடவது ; பொடிபுனை - 
அயூதி தரிக்ன்ற, ரெற்றியை - அதலை, புணிதவேல்‌ - பரிசுத்த 
, மூள்ன்‌ அவ்‌ வேலாயுதமே, காக்க - காக்கக்கடவது, எ-று. 


(வி- ரை. முருகக்‌ கடவுளுக்கு ஆயுதங்கள்‌ - பல இருப்‌ 
பினும்‌, ௮ல்‌ வாயுதங்சளிலெல்லாம்‌ வேலாயுதமே முதன்மை 
பெற்றள்ளதாதலாலும்‌, சூரபதுமன்‌ முதலியவர்களை அழித்துத்‌ 
தேவர்களுக்கு ஈலஞ்‌ செய்ததற்கு உறு தணையாயிரு்த சாதலா 
லும்‌ இெப்பித் துக்‌ கூறப்பட்டுள்ளது. இக்காரணம்‌ . பற்றியே 
“வேலன்‌ என்ற; காரணப்‌ பெயரும்‌ வாய்ச்துள்ள.த. இவ்‌ வேலாயுத 
கானது மாளும்‌ முருகச்சடவுளுக்கு அன்புடன்‌ அளிக்கப்‌" 

பன்ட்டக க்‌ oy 


"5. கூதிர்வே லிரண்டு கண்ணீனைக்‌ காக்க. 
, விதிசெவி யிர ண்டும்‌ வேலவர்‌ காக்க 


த ரை]. அதிர்‌ பிரகாசம்‌ பொருக்திம, . வேல்‌ - வேலா: 
சமான ௪: சண்ணீனை.- அல்ப கண்களை, காக்க .. காக்சன்‌ 


DT 3. 
ம்‌ 


விருத்தியுரை : A 


கடவது, விஇ-கல்வி கேள்வி அறிவையுடைய அல்லது பிரமனால்‌ 
சருஷ்டிக்கப்பட்ட, செவி இரண்டும்‌ - இரண்டு செவிஃளையும்‌, : 
வேலவர்‌ வேலாயுதத்தைத்‌ சுறித்தரேகாக்காகங்கிச குனு எ௩று. , 
(வி ரை) வேல்‌ சண்களைச்‌ காக்கவும்‌, செவிகளை முரு ” 
கன்‌ சாச்சவும்‌ என்பதாம்‌. ஸர்வேர்த்ரியானாம்‌ ஈயனம்‌ பிரதானம்‌?! * 
எனச்‌ றப்பித்துள்ளதாகய நேத்திரங்‌ ளைப்‌ பசைவர்கள்‌' நிணம்‌? 
தோய்ச்‌.து நிறம்‌ மாறிப்‌ பொலியும்‌ வேலாயுசம்‌ காக்க வேண்டு 
மென்பார்‌ (க திர்‌2வ விரண்டு கண்ணினைக்‌ காக்க? என்றார்‌. விதி. 
அறிவு என்றும்‌ நியமிப்பு என்றும்‌ பொருள்படிம்‌; * வேலவர்‌ என்‌ 
பது விளி; ஏ முதலிய உருபுகளை ஏலாமல்‌. இயல்பாக நின்றது 
என்னெனின்‌, நன்னூல்‌ “ஓஇம்முப்‌ பெயர்ச்சண்‌ ணியல்பு மேயும்‌: 
இக. நீட்பெ முருபா மன்னே?! என்னும்‌ விதிபற்றி யென்ச. (84) 


நாசிக ளிரண்டும்‌ நல்வேல்‌ காக்க 
பேசிய வாய்தனைப்‌ பெருவேல்‌ காக்க 


 (பஃரை.) சாரிகள்‌ இரண்டும்‌ - இரண்டு மூக்குத்‌ துவாரம்‌ ; 
களையும்‌, ஈல்வேல்‌ - ஈன்மைபுரிபும்‌ வேலாயுதமான்‌ அ, காக்க, 
காக்கக்கடவது ; பேயெ - தேவரீருடைய அதிகளையே. சதா சர்வம்‌ 
காலமும்‌ பன்ணிப்‌ பன்னிப்‌ பேரிய, வாய்தனை - வாயை, பெரு 
வேல்‌ -பெருமை தொடர்து, வேலாபுதமான ௮, சரக்க - காக்கக்‌ 
கடவது, எ. று. ப 
(வி- ரை.) மூருகச்‌ கடவுளே, நினது கைவேல்‌ மூச்சையும்‌ 
வாயையும்‌ காக்க வேண்டுமென்பதாம்‌ 
தேவாரம்‌ “பேசாத 'சா9ளல்லாம்‌ பிறவா மானே ? என்றபடி” 
அவன்‌ புகழ்‌ பேசாத நாட்களெல்லாம்‌. பிறச்தும்‌ பிறவா 'ஈாட்சளா “ 
கையால்‌, அவன்‌ புகழ்‌ பேசியே ஆகவேண்டும்‌; அடியேன்‌ பேசரம்ல்‌ ” 
வாளா இருந்தாலும்‌ அடியேனும்‌ என்னையும்‌ அறியாமல்‌ ௨ உன்‌ * 
புகழையே பேசிக்‌ கொண்டிருத்தல்‌ வழச்சமாவிட்டது, 
66 வமா வுன்னை ரான்‌-மறக்இனும்‌ சொல்லுசா 
நமச்சி: -வரயவே.? , 5 வதம்‌ தேவாரம்‌ 


40 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


என்றபடி ' அஃது இப்போதும்‌ மாறாமல்‌ வேலாபுதமே காச்ச 
வெண்டுமென்று விரும்பியதாகும்‌, ஈல்வேல்‌ - என்பதற்கு ஈன்மை 
யச்‌ செய்யும்‌ வேலென்றும்‌ பெருவேல்‌ என்பதற்கு பெருமை 
யைச்‌ சொடுச்மும்‌ வேலென்றும்‌ பொருள்கொள்க. வென்‌ சை 
வேலிலும்‌ எமன்‌ கை வேலினும்‌ முருகப்பெருமான்‌ இருக்சை 
கேலே ிெர்தது என்று ருறிக்சவே, 'பெருவேல்‌? என்றார்‌. (35). 


முப்பத்‌ திருபல்‌ முனைவேல்‌ காக்க 
செப்பிய நாவைச்‌ செவ்வேல்‌ காக்க 


(ப- ரை.) முப்பத்திருபல்‌ - அடியேனுடைய முப்பத்தி 
சண்ட பற்சளையும்‌, முனை போர்‌ செய்தலையுடைய, வேல்‌ _ 
வெலாயுதமான த, சாச்க-சாச்சச்‌ கடவது, செப்பிய - தேவரீர்‌ 
அதிகளைக்கூறிய, ஈரவை- ராக்கை, செவ்வேல்‌. தேவரீரது 
வெர்த வேலரயுதமான அ, காக்க - காச்சக்சடவத, எ று, 


(வி-ரை.) முனை- தல்லீறு செட்ட முதணிலைக்‌ தொழிற்‌ 
பெயர்‌, முனை என்பதற்குக்‌ கூர்மை என்றும்‌ பொருள்‌: இருப்ப 
சால்‌, மூனை வல்‌ என்பதற்குக்‌ கூர்மை என்றும்‌ பொருள்படும்‌, 
செம்மை - வேல்‌ - செவ்வேல்‌. 

4 ஈறு போத லிடையுகர மிய்யாதல்‌ 

ஆதி நீட லடியகர மையாதல்‌ 
தன்னொற்‌ நிசட்டல்‌ முன்னின்ற மெய்‌திரித 
வினமிக வினையவும்‌ பண்பிற்‌. இயல்பே? 
ள்‌ அநன்னுரல்‌- 
என்ற விதிப்படி மை விகுதிகெட்டு, மகரவொற்று வக ரகொற்‌ 
முகத்‌ .இரிச்து செவ்வல்‌ என வர்தது. மூன்ற பத்து - முப்‌ 
யது. பசைவருடைய குருதி தோய்ச் மையால்‌ தன்னிறம்‌ மாறு, 
பட்டுச்‌ செம்மை நிறத்தைக்‌ காட்டும்‌ வேலாகவின்‌, . செவ்வேல்‌ . 


எனப்பட்டது. (86) 


கன்ன மிரண்டும்‌ கதிர்வேல்‌ காக்க . ட 
என்னிளங்‌ கழுத்தை இனியவேல்‌ கரக்க 


' “விருத்தியுரை '.. 41 

'(ப- ரை.) சன்னம்‌ இரண்டும்‌ - அடியேறுடைய' இரண்டு. 

அறுப்புக்களையும்‌, ..சதிர்வேல்‌ - இரணல்களையுடைய வேற்படை 

யானது, காக்க . காக்கச்சடவனு ; என்‌- அடியேனுடைய, இனன்‌ 

சமுதீது - இளமையரயெ கண்டத்தை, இனிய - சச்தோஷமிகுச்த, 
வேல்‌ - வேலாயுதமான ௮, காக்க - சாச்சச்சடவது, எ-று, 

(வி- ரை.) கதீர்வேல்‌ - பிரகாசம்‌ செய்ற வேல்‌, சரெணத்‌ 
தை .வீசம்‌ வேல்‌, பிரகாசம்‌ பொருர்‌இய வேல்‌ எனப்‌ பொருள்‌ 
அரைக்க, 

இளமை-- சழுத்து இளங்கழுத்‌த 
இனிமை வேல்‌ இனியவேல்‌ 


வேல்‌ காக்க - எழுவாய்த்‌ தொடர்‌. 


்‌ பண்புத்தொகை, 


அடியவர்சளுக்குத்‌ துன்பம்‌ போக்‌ இன்பம்‌ அளிக்கும்‌ 
வேலாகலின்‌ (இணியவேல்‌? என்றார்‌. முறாசக்‌ கடவுளை! 
தேகரீரது இிருக்கைவேல்‌ அடியேனது கன்னங்களையும்‌ கண்‌ 
த்தையும்‌ காக்கக்கடவது என்பதாம்‌. (97) 


மார்பை யிரத்ந வடிவேல்‌ காக்க 
சேரிள முலைமார்‌ திருவேல்‌ காக்க 


பூஃரை.) மார்பை செஞ்சை, இரத்ஈம்‌ - இரத்தினங்கள்‌. 

இழைச்சப்பட்ட, வடி-கூர்மைசங்கெய, வேல்‌ - வேலரயுதமான அ; 
காக்க - காக்கக்கடவது ; சேர்‌ - பொரார்திய, இளமுலை - இளமை 
யாகிய தனங்களிருக்கன்ற, மார்‌ - இரண்டு பக்கத்து இரண்டு மார்பு 
ஸ்தானங்களையும்‌, இருவேல்‌-- அழயெ வேலாயுத்மானது, ௨ காக்க - 
காக்கக்கடவது, எ-று, 

- . (விஃரை.) முதலில்‌ கூறிய மார்பு கடுவேயுள்ள - இருதய 
வ்தானம்‌,, இரண்டாவது .சொன்ன மார்‌; இரண்டு 'பச்சங்களிலும்‌.. 
ஸ்தனங்கள்‌ இருச்ன்ற ஸ்தானக்களைச்‌ குறிக்கும்‌, . இரத்தின 
"வேல்‌ . என்பதற்கு இரத்தினத்தினைப்போலும்‌ ' பேரொளிதரும்‌.. 
வேல்‌ எனினுமாம்‌. இரத்தினம்‌ எனப்‌ பொதுபடச்‌ கூறினமை: 


48. கந்தர்‌ சஷ்டி. கவசம்‌ 


விண்‌, இரத்தின ண்தனில்‌ ெர்த மாணிக்கம்‌ என்றே கொள்ளு 
தல்‌ சாலும்‌. வடிவேல்‌ ஃ வடித்துக்‌ கூர்மைபுடைய வேல்‌; வினைத்‌ 
தொலஸ்சு, : இிருவேல்‌ ஃ எனவே செல்வம்‌ தரும்‌ வேல்‌, மேன்மை 
தல்யெே வேல்‌,  வீரலக்ஷ்யி கடாக்ஷம்‌ பொருந்திய வேல்‌: 
என்றும்‌ ஷொருள்‌ உரைச்கலாம்‌, இரு என்பது ஸ்ரீ என்பதன்‌ 
இரிபு என்பர்‌, - வேற்படை ௨ மாதேவிமாரால்‌ முருகக்‌ கடவுளுக்‌' 
குத்‌ தண்ணளி செய்யப்பட்டதாசலின்‌ இருவேல்‌ எனப்‌ பட்டது. 
மாம்‌, சச்‌. வேல்‌ என்பதம்‌ இக்கருத்து ரோ. க்ஓயே, (39) 


வடிவே லிருதோள்‌ வளம்பெறக்‌ காக்க 
பிடரிக ளிரண்டும்‌ பெருவேல்‌ காக்க 


(ப - பஸ்‌ வடிவேல்‌ - கூர்மை பொருர்‌ திய ண்டும்‌ 
ன, டருசோள்‌ - இரண்டு புஜங்களையும்‌, வளம்பெற - வளமை 
யுண்டாகும்படி, சால்ச ஃ சாச்கக்கடவ அ ) பிடரிச ளிரண்டும்‌ - 
இரண்டு. பிடரிகளையும்‌, பெருவேல்‌ - பெருமையுடைய பல்வ 


மான அ, கால்க ஃ காக்கக்சடவது, எ. று. 


(வி ரை) வடிவேல்‌ - வினை த்தொகை, இருசோள்‌ -எண்‌ 
ப்‌ பெயராகலின்‌ வலி மிசுவில்லே, இருதாள்‌ - பெரிய சோன்‌ 
எனினும்‌ ஆம்‌. வண்மை என்னும்‌ பண்புச்சொல வளம்‌ எனத்‌ 
இரிக்தது. பெருமை என்னும்‌ பண்புச்சொல்‌ (ஈறு போதல்‌!” 
என்னும்‌ சூத்திர: விதியால்‌ மையிறு செட்டுப்‌ பெரு என நின்றது. 
முருகா 1 தேவரிரது வேலாயுதம்‌ அடியேனது தோளையும்‌ பிடரி 
யையும்‌ காக்க வேண்டம்‌ என்பதாம்‌. : (39) 


அழகுடன்‌ முதுகை அருள்வேல்‌ காக்க 
பழுபதி னாறும்‌ பருவேல்‌ காக்க 
பே-ரை மூதுசை-முதுன்‌ பாசத்தை, அழகுடன்‌ - 
அழகாக, அருள்வேல்‌ - ஒருபை தல்யெ வேலாயுதமான த , காக்க 2 
சாச்சச்சடலத; பழுபதினாறம்‌- பதினாறு “ விலா எலும்புகளையும்‌, 
வருவேல்‌ - பருத்த லு வகில் ன. கரக்கஃ காக்கக்சடவது, 
துடி ல ப பட்லு சட்‌ - ஸ்‌ 


விருத்தியுரை 5 48 


(விரை ' அருள்வேல்‌ - அருளைப்புரிபும்‌ வேலாயுதமு 
மாம்‌, பழுமாம்‌ என்னும்‌ ஆலமரத்தை அதன்‌ பக்கத்தில்‌ அமைம்‌ 
துள்ள வேர்கள்‌ காப்பது போலவே, உடலாஇய மரத்தைக்‌! காப்ப 
தற்று அமைர்‌ தள்ள பச்சவிலா வெலும்புகள்‌ பதினாறையும்‌ காச்ச 
வேண்டுமென்பார்‌ ( பழுபதினாறும்‌ காக்க? என்றார்‌. பிறரால்‌ தாங்க 
முடியாதபடி பருத்இருக்கும்‌ 2 வேற்படையாககின்‌; ( பருவேல்‌ * 
என்றார்‌, (40) 

வெற்றிவேல்‌ வயிற்றை விளங்கவே காக்க 
சிற்றிடை யழகுறச்‌ செவ்வேல்‌ காக்க 

(ப-ரை.) வெற்றிவேல்‌ - ஜயத்தையுடைய வேலாயுதமா' 
னத, வயிற்றை- அடியேன்‌ வயிற்ரை, விளவ்‌£- ரோயில்லாமல்‌' 
கத்‌ துடன்‌ பிரகாசிக்க, காக்க - காச்கச்‌ கடவது $ சிற்நிடை- 
சிறுத்த இடையை, அழகுற - மேன்மேலும்‌ அழகுண்டாகும்‌' 
யடி, செவ்‌ 2வல்‌ - சிறந்த. “வேலாயுகமானது, காக்க. காக்கக்‌ கட. 
வது, எ- று. 

(வி- ரை:) வெற்றி - தொழிற்பெயர்‌. சிறுமை 4 இடை - 
இற்றிடை ; பண்புத்‌ தொகை, செம்மை வேல்‌ செவ்வேல்‌,. 
பண்புத்தொகை. முருகா! 1 தேவரீரது இருக்கைவேல்‌ அடியே 
னுடைய வயிற்றையும்‌ இடுப்பையும்‌ சாத்தறாள்க என்பதாம்‌, - (41), 


நாணாங்‌ கயிற்றை நல்வேல்‌ காக்க 
ஆண்குறி யிரண்டும்‌ அயில்வேல்‌ காக்க - 


(ய-ரை.) காணாம்‌ - '(கருவுற்பத்‌ இக்‌ காரணம்‌ரகிய) 
காம்பு போலும்‌, . கயிற்றை- சயிற்றினை, ஈல்வேல்‌-ஈன்மையை 
யுடைய வேலாயுதமானது, காச்கச்‌ - காக்கக்‌ கடவ. ; ஆண்குறி 


யிரண்டும்‌ - இரண்டு பீஜங்களையும்‌. அயில்வேல்‌ சாச்ச-கூர்மை : 


து வேலாயுதமான த காக்கக்‌ கடவது, எ-று, 


்‌ (வி- ரை) ஈல்வேல்‌ என்பதற்கு சம்பினவரச்‌ சாச்கும்‌ 


கேல்‌ என்றும்‌ பொருள்‌ “உரைச்கலாம்‌. - சம்பினவரைச்‌ காக்கும்‌. 


A கத்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


வேல்‌ எனவே, அத ஈம்பாதாரைச்‌ கரச்சாமல்‌ சைவிட்டு விடும்‌ 
வேல்‌ என்பதும்‌, தஷ்டரிச்ரசமும்‌ ஷெடபரிபானைமும்‌ செய்‌ 
யும்‌ வேல்‌ என்பதும்‌ பெறப்பட்டன. ரஈாண்‌-சயிறு, இஃது உல 
மையாகு பெயராய்‌ ஈரம்மை யுணர்த்திற்று. கருவுற்பத்‌இக்றாச்‌ 
சாசணமான அவயவத்தை சாண்‌ ௩யிறென்றும்‌ பீஜக்தை ஆண்‌ 
குறி யென்றும்‌ கூறியது இடச்கரடச்சல்‌, பீஜங்கள்‌ ஆண்‌ கக்‌ 
பைர்‌ குறிக்கும்‌ ௮டைமாளமாகையால்‌ ஆண்குறி யெனப்‌ 
பட்டன, (42) 


பிட்ட மிரண்டும்‌ பெருவேல்‌ காக்க 
வட்டக்‌ குதத்தை வல்வேல்‌ காக்க 


(ப-ரை;) பிட்டம்‌ இரண்டும்‌ - இரண்டா பிரஷ்ட பாகம்‌ 
களையும்‌, பெருவேல்‌ - தேவரிரது பெருமை பொரும்‌ திய வேலா 
யுமமானது, காக்ச-காக்கச்சடவது; வட்டச்‌ குதத்தை ஃ வட்ட 
மாஜி ஆசனவாயிலை, வல்வேல்‌- வலிமை தங்யெ வேலாயுதமா 

அது, சாக்ச- காக்கக்‌ கடவது, எஃறு, 

(வி- ரை.) பிட்டம்‌ -௪சனபாகங்கள்‌ ; சகனம்‌ - அசனங்கள்‌, 
அவை . முலுஇன்‌ பச்சச்இிடையின்‌ $ழ்ப்பாசங்கள்‌. வேல்‌-வெல்‌ 
வ வேல்‌, காரணப்‌ பெயர்‌, வட்டக்‌ துதம்‌- வட்டமாய்‌ ஆசனத்‌ 
அவாரம்‌, வடிவுப்பண்பு பமஷ்டம்‌ என்னும்‌ வடமொழி பிட்டம்‌ 
என ஆயிற்று. வட்டம்‌- உருண்டை. உடற்‌ சாப்பு மம்‌திரமாச 
வின்‌ எல்லா அவயவங்களும்‌ விகற்ப மில்லாமல்‌ எடுத்துக்‌ கூறப்‌ 
படுகின்றன. (48) 

பணை த்தொடை யிரண்டும்‌ பருவேல்‌ காக்க ' 

கணைக்கான்‌ முழந்தாள்‌ கதிர்வேல்‌ காக்க 

(ப- ரை.) பணைத்‌ தொடை இரண்டும்‌- இரண்ட இரண்டு 
தொடைகளையும்‌, பருவேல்‌-பெரிப வேலாயுதமானது, காக்க- 
-சாக்சச்‌ கடவது ; கணைக்கால்‌ - இரண்டு கணைச்சால்களையும்‌, முழம்‌ 
தாள்‌-இரண்டு முழிர்தாள்களையும்‌, ௧ இர்‌ - பிரகாசம்‌ பெரும்‌ திய, 
அவல்‌ லேலாயுதமான்து, காக்க “சால்சக்கடவது, எலு, 1 


விருத்தியுரை 48: 


(வி-ழரை.) பண - வலிமை; பரு வமயுடைய, அதாவது: 
இரண்ட.  முழர்தாள்‌ - ஒருமுழம்‌ என்னும்‌ அளவு சொண்டு 
அமைச்‌ அள்ள முழர்தாள்‌. தத்தம்‌ சையால்‌ ஒருமுழ வீச்சள்ளசே 
உத்தம புருஷ லக்ஷணமாதலின்‌ இவ்வாறு கூறப்பட்டது. முழம்‌ 
தாள்‌ - முழமாகிய தாள்‌ - பண்புப்‌ பெயர்‌. தாள்‌ - னெப்பெயர்‌. 
கணைக்கால்‌, முழர்தான்‌ - உம்மைத்‌ தொகை, வேலாயுதம்‌ அம 
யேன்‌ தொடைகளையும்‌ கணைச்சால்களையும்‌ காத்தருளல்வேண்டும்‌ 
என்பதாம்‌. (44), 


விர லடியிணை அருள்வேல்‌ காக்க 
கைக ளிரண்டும்‌ கருணேவேல்‌ காக்க 


(ப-ரை.) ஐவிரல்‌ - ஐந்து விரல்களையுடைய, ௮டி.இணை- 
இரண்டு அடிகளையும்‌, அருள்வேல்‌ - இருபை தங்யெ வேலாயுத: 
மானது, காக்க - காச்சச்சடவது ; கைகள்‌ இரண்டும்‌ - இரண்டு 
கரங்களையும்‌, சருணைவேல்‌ - அருள்‌ நிறைர்த வேலாயுதமான இ, 
காக்க - காச்சக்கடவது, எ-று, ்‌ 


(வி-ரை.) ஐர்‌த 4 விரல்‌ ஐவிரல்‌ என்றாயிற்று, இதனை, 
ஜர்‌ தனொற்‌ றடைவது மினமுய்‌ கேடும்‌ 1? 
A நன்னூல்‌ 

என்ற சூத்திர விதிப்படி. ஐர்து என்னும்‌ ஈற்றுவிர்‌..மெய்யும்‌ ஈடு: 
கின்ற ஈகர மெய்யும்‌ கெட்டு சின்றது. ஐவிரல்‌ - ஐக்தாயெ விரல்‌, 
பண்புத்தொகை. ஐவிரல்‌ - அழயெ விரல்‌, ஐ- இடைச்சொல்‌... 
அடி இணை என்பது இணையடி எனவும்‌ இலக்கணப்‌ போலியாக 
வரும்‌. அருள்‌ - இயற்கை யமைப்பு, கருணை - கண்டபோதுண்‌ 
டாகும்‌ காட்டு, வேல்‌ விரலையும்‌ கரத்தையும்‌ காத்தருள்‌ புரிக: 
என்பதாம்‌. ்‌ (45) 


முன்கை யிரண்டும்‌ முரண்வேல்‌ காக்க 
பின்கை யிரண்டும்‌ பின்னவ ளிருக்க . 


46 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


(பைர. முன்கை இரண்டும்‌ - இரண்டு செண்டைக்‌ சை 
கம்யும்‌, முரண்‌ - வலிமை செ ரண்டூள்ளசாயெ, வேல்‌ - வேற்‌ 
படையான து, மாக்க - சாச்சக்சடவ தட பின்‌ கை இரண்டும்‌ -.. 
இரண்டு பின்னங்கைசளிலும்‌, பின்னவன்‌ - இளையவளாகிய இலக்‌ .. 
ருமி, இருக்க - வரத்திருப்பாளாச, எ-று. 

(விரை) கெண்டைச்சைகள்‌ - முழங்கைக்குக்‌ ஈழ்க்‌ கைகள்‌, 
பின்சைகள்‌ - முழங்கைக்கு மேற்கைகள்‌ ; அவை புயங்களின்‌ 
அடிப்பாகங்கள்‌. 

உடுக்கை யிழர்சவன்‌ கைபோல வாங்கே 
யிடுக்கண்‌ களைவதா ஈட்பு ?? 

5 திருக்குறள்‌ 
என்பதுபோல, ஒருவனுக்கு ஏற்படும்‌ ஈன்மை திமைகளுக்‌ கெல்‌ 
ஊம்‌ உதவி புரிக து சாப்ப,த முன்கையும்‌ பின்கையுமாகையினாலே, 
அவைகளைக்‌ கரக்கவேண்டு மென்பதாம்‌, பின்‌ - என்றது காலத்‌ 
தைக்‌ காட்டவர்த இடைச்சொல்‌, பின்னவள்‌ - மூதேவிக்குப்பின்‌ 
தோன்றியவள்‌ $ முன்‌ பிறந்தவள்‌ - மூதேவி; பின்‌ பிறந்தவள்‌ - 
ஸ்ரீதேவி. இருட்பாற்கடலில்‌ பிறந்த மூதேவி, ஸ்ரீதேவி ஆயெ 
இருவருள்ளும்‌ மூதேவியை முன்னவளென்றும்‌,  ஸ்ரீதேவியைப்‌ 
வின்னவளென் றங்‌ கூறுதல்‌ மரபு. (46) 


நாவிற்‌ சரஸ்வதி நற்றுணே யாக 
- நாபிக்‌ கமலம்‌' நல்வேல்‌ காக்க 


(ப-ரை.) .. சாவில்‌ - சாக்னெிடத்தி2ல, சரஸ்வதி - கலை 
மகன்‌, ஈல்துணையாக - ஈல்ல துணையாகப்‌ பொருச்துவாளாக 5 
காபிக்சமலம்‌ - உக. இத்தாமரைாயை ஈல்வேல்‌ - கல்ல வேலாயுதம்‌, 
கால்க - சாத்தருள்வதாக, எ-று, 7 


(வி-ரை) பல இனிமையான பாடல்களைக்‌ கூறித்‌ த்‌ த 
செய்தற்குக்‌ கலைமகன்‌: அனுக்ரகம்‌ அவ்சியம்‌ வேண்டுமாதவின்‌, 
அதற்காக * சரஸ்வதி. ஈற்றுணையாக ? என்றார்‌. கற்றோர்‌ ஈாவிலும்‌ 
பிரமன்‌ சாவிலும்‌. சரஸ்வதி வப்பவளாகையால்‌ “நாவிற்‌ சரஸ்‌ 


விருத்தியுரை ' 47 


வைஇ? என்றார்‌. சாவில்‌? என்பதில்‌: இல்‌ இடப்பொறா ளுணர்த்‌ 
இய. அணை - சகாயம்‌, ரபிக்‌ கமலம்‌ - பண்புத்தொகை, உந்தி: 
கமலம போன்றிறாத்தலின்‌ அதர்குத்‌ தாமமையை உவமை கூறு 
தல்‌ மரபு, ்‌ (47) 


முப்பா னாடியை முனைவேல்‌ காக்க 
எப்பொழு தும்மெனை எதீர்வேல்‌ காக்க 


(ப- ரை.) முப்பால்‌ சாடியை - மூன்று பகுப்பான மாடிகளை; 
முனைவேல்‌ - உர்மை தம்‌கிய வேற்படையான து, காச்க-கால்கக்‌ 
கடவது; எனை - அடியேனை, எப்பொழும்‌ - எக்சாலத் தும்‌, 
எதர்‌ - பகைவரோடு பொருஇன்ற, . வேல்‌ - வேற்படையானது, 
காக்க - காக்கக்‌ கடவது, எ-று, , 

(வி- ரை.) மூன்றுவகை காடிகளாவன;$ இடைகலை, பிங்‌ 
கலை, சுழிமுனை என்பவைகளாம்‌. இடைகலை - இட, மூச்கால்‌ 
அரும்‌ சுவாசம்‌, பிங்கலை - வல; மூக்கால்வரும்‌ சுவாசம்‌, சுழிமுனை 
இரண்டு ஈாசிகளிலும்‌ சமமாயோடும்‌ சுவாசம்‌. 'இது . ஈடு சாடி 
யெனவும்‌ படும்‌. முப்பால்‌ சாடி. என்பதற்கு வாத பித்த சிலேட்டும 
தாதுக்ச ளெனினுமாம்‌, வாதம்‌ - வாயுவின்‌ கோபம்‌, பித்தம்‌ - 
அக்னியின்‌ கோபம்‌, சிலேட்டுமம்‌ - அப்புவின்‌. கேரம்‌, , சிலேஷ்‌ 
மம்‌ என்னும்‌ வடமொழி சிலேட்டுமம்‌ எனவும்‌ வரும்‌. இர்த மூன்று 
வகை நாடியின்‌ கோபத்தால்‌ சகல. வியாதியும்‌. உண்டாகும்‌. ல்‌ 


. அடியேன்‌ வசனம்‌ அசைவுள நேரம்‌ 
கடுகவே வந்து கனகவேல்‌ காக்க 


(ப-ரை.) அடியேன்‌ - அடியேனுடைய; வசனம்‌ - வசன 
மானது, அசைவுள கேரம்‌ - (சாவில்‌ அசைந்து வெளிப்படும்‌ 
போத; , கனகம்‌ - பொன்‌ மயமாகய, வேல்‌ - வேலாயு தமான, 
ககெ.வம்து - விரைவாக வந்து, காக்க - கரக்கக்கடவது, எறு, 


(வி-ரை.) அடியேன்‌ - அடிமை என்னும்‌ பண்பினடியாகப்‌ 
பிறந்த பெயர்‌, முருகனினும்‌ முருகப்பிரானின்‌ வேலின்‌ எவி 


48 கந்தர்‌ சஷ்டி உரை 


மைத்‌ தன்மை ஈண்டுச்‌ கூறியபடி, ஈண்டு எளிமை என்றது ஸெள 
லப்ய ருணம்‌ வசனம்‌ - வடமொழி-  தளர்ர்த ரேரத்தில்‌ டி. 
யேனை வர்து காத்தருள்வாயாக £என்று அடியேனுடைய சொல்‌ 
லான.து சாவில்‌ ௮சைர்து வெளிப்படும்போது என்பார்‌. : அடி 
மேன்‌ வசனம்‌ அசைவுன சேரம்‌? என்றார்‌. 

“வசனம்‌ அசைவுள ரேரம்‌? என்பதற்குச்‌ சருவி கரணங்க 
ளெல்லாம்‌ ஓய்ர்து தனர்ச்சியடைக்த அபாயமான நிலைமையில்‌ 
எனினுமாம்‌. உடையானை உடைமை மேலேற்றி வேண்டிக்‌ 
கொண்டதாம்‌. (49, 


வரும்பக றன்னில்‌ வச்ரவேல்‌ காக்க 
அரையிரு டன்னில்‌ அனையவேல்‌ காக்க 


(ப-ரை.) வரும்‌-சாடோறும்‌ வறான்ற, பகல்‌ தன்னில்‌ - 
யகற்சாலத்தில்‌, (அடியேனை) வச்ரெவேல்‌ - வயிரம்‌ பொரும்இிம 
பவேலாயுதமானத, சால்ச - காச்சச்சடவது; அரையிருள்‌ தன்‌ 
ணில்‌ பாதி ராத்திரியில்‌, அனைய அப்படிப்பட்ட வயிரம்‌ பொருச்‌ 
இய, வேல்‌ஃவேலாயுதமே, காச்ச -சாக்கக்கடீவது, எ-று, 

(வி- ரை.) இனிமேல்‌ வரப்போகும்‌ பகல்‌ ரேரத்தைக்‌ சாண்‌ 
பிக்கும்‌ பகல்‌ என்று குறிச்சவே, *வரும்பகல்‌! என்றார்‌. இஃது 
எதிர்சாலம்‌ சோக்இக்‌ கூறியதாம்‌.  வச்டரவேல்‌- வவியையுடைய 
வேல்‌; வயிரங்கள்‌ பதித்த வேல்‌, அனைய- ஒத்த. அரையிறுள்‌ - 
இரவின்‌ இடை; ஈள்ளிருள்‌ எனினுமாம்‌. முருகச்‌ கடவுளே ! 
தேவரிரது திருக்கைவேல்‌ இனக்தோறும்‌ இரவும்‌ பகலும்‌ இடை 
யறாது காக்கக்‌ கடவதாக என்பதாம்‌. (50). 


ஏமத்திற்‌ சாமத்தில்‌ எதிர்வேல்‌ காக்க 

தாமத நீக்கிச்‌ சதுர்வேல்‌. காக்க 

(ப-ரை:) எமதீதில்‌ - முன்னிரவு நேரத்திலும்‌, சாமத்நில்‌- 
சரொத்திறியிலும்‌, எதிர்‌ - பகைவர்கனுடன்‌ எதிர்க்ன்ற, வேல்‌- 
வேத்படையான த, காக்க ௪ காக்கக்கடவது; தாமதம்‌ நீக்‌இட 


விருத்தியுரை 49 


தாமசத்தைப்‌ போக்‌, சதுர்‌- தீதமையுடைய வேல்‌-லேலா 
யுகமானது, கால்க - காக்கக்கடவத 


(வி ரை.) எதிர்வேல்‌ - பகைவர்களை நீறபடுத்‌அம்‌ வேல்‌, 
தாமதம்‌ - முக்குணங்களில்‌ ஒன்று, கறுப்பு நிறத்துடன்‌ விளக்கு 
வது. இக்குணம்‌ படைத்தபேர்‌ இராக்கத விருத்தியுடன்‌ விளங்‌ 
குவர்‌, அதிக அகாரம்‌ உட்கொள்வர்‌. இத்‌ தாமத குணப்‌ பிர 
விருத்தியாளர்‌ சோம்பல்‌, நித்திரை, கடுங்கோபம்‌ முதலியவைக 
ளாற்‌ போர்வை பூண்டு வருவோராகையால்‌ அச்‌ குணத்தை ௮கற்‌ 
றவே “சதுர்‌ வேல்‌ தாமதம்‌ நீக்கிக்‌ காக்க? என்றார்‌, சதுர்‌ ஃ 
இறமை; ச.ஜான்‌ - இறமையுஎடயவன்‌ ; ச.தர்‌2வல்‌ - பகைவரை 
வென்று வெற்றிகொண்ட வேல்‌ என்பதாம்‌. (51) 


காக்க காக்க கனகவேல்‌ காக்க 
கோக்க நோக்க நொடியி னோக்க 


(ப- ரை.) நொடியில்‌ - ஒரு கொடிப்‌ பொ முதிலே, (அடி 
்‌ யேனை) கனகவேல்‌- பொன்மயமான வேலாயுதமானது, காக்க 
காக்க காக்க: காக்கக்கடவது காக்சக்கடவது காரச்சக்கடவது ; 
நோக்க நோக்க ரோக்க - (அன்புடனே அடியேன்‌ பக்கம்‌) 
ரோக்கக்‌,சடவது போக்கக்‌ கடவது நோக்கக்‌ கடவது, எ-று, 


(வி-ரை.) கன சவேல்‌- பொன்னாற்‌ செய்தவேல்‌ ; பொன்‌ 
போற்‌ சிறந்த வேல்‌, அழயெ வேல்‌ என்றுமாம்‌, . நொடி. என்பது 
கையை சொடிச்கும்‌ கேரம்‌, ௮௮ விரைவின்‌ மிகுதியைக்‌ காட்டும்‌ ; 
ஒரு மாத்‌ திமைக்காலம்‌, இதனை, : 

(6 இயல்பெழு மாந்த ரிமைகொடி மாத்திரை ?? 
நன்னூல்‌ 
என்பதனாலறிக, 

காக்க காக்க காக்க என்று மும்‌ ற அடுக்இ வச்ததும்‌, 
நோக்க கோக்க! நோக்க. என்று மும்முறை ௮04) வச்‌.தம்‌, 
பொருள்‌ விரைவைக்‌ சாட்ட வந்தனவாம்‌, இதனை, 


4 


60 கந்தர்‌ சஷ்டி, கவசம்‌ 


£ அசைநிலை பொருணிலை யிசைரிறைம்‌ கொரு சொல்‌ 
லிரண்ட மூன்றுசான்‌ கெல்லை முறையடுக்கும்‌ ?? 
நன்னூல்‌ 
(( இசைரிறை யசைகிலை பொருளொடு புணர்த லென்‌ றவை 
முன்றென்ப வொருசொல்‌ லடுக்கே விரைசொல்‌ லடுக்சே 
மூன்று வரம்பாகும்‌ ?? 
தொல்காப்பியம்‌ 
என்பணவற்றானறிக, வேற்படையின்‌ காரியங்களை கோக்க ரோக்‌ 
கச்‌ ரிறப்பு 2சான்றுமாகையால்‌ : ிசாம்ச நோக்கச்‌ கனசவேல்‌ ? 
என்றார்‌. இணி சோக்குதல்‌- தியானித்தல்‌; கோக்க கோச்சக்‌ 
காக்கும்‌ வேல்‌ எனப்‌ பொருள்‌ கொளினுமாம்‌. (52) 


தாக்க தாக்க தடையறத்‌ தாக்க 
பார்க்க பார்க்கப்‌ பாவம்‌ பொடிபட 


(ப-ரை;) பாவம்‌- அடியேன்‌ செய்த பாவங்கள்‌, பொடி 
பட- தனா காசமடைய, பார்க்க பார்க்க ஃ (அதனைக்‌ கோபத்‌ 
அடனே) ரோக்கக்‌ கடவது, சோக்கச்‌ உடவது; தடை அற. 
இதி.தம்‌ தடையில்லாமல்‌, சாக்கு தாக்க தாக்க- அழித்துத்‌ தாக்‌ 
குச, அடித்துத்‌ தாக்குக, அடித்துத்‌ தாக்குக, எ-று, 

(வி-ரை) முருகக்கடவுள்‌ இருபாகடாக்ஷ வீக்ஷண்ணிய 
மாத்திரத்தாலே பால மெல்லாம்‌ பஞ்சாய்‌) பறர்துபோம்‌ என்பது 
இண்ணமாகையால்‌, £பார்க்க பார்க்க பாவம்‌ பொடிபட? என்றார்‌. 

பாவம்‌ தேயப்‌ புண்ணியம்‌ வளருமாதலின்‌, 4 பாவம்‌ பொடி 
படப்‌ பார்க்க பார்ச்ச ? என்றார்‌. (58) 

பில்லி சூனியம்‌ பெரும்பகை யகல 

வல்ல பூதம்‌ வலாஷ்டிகப்‌ பேய்கள்‌ 


இதல்‌ வ பில்லி - பகைவர்‌ ஏவிவிடம்‌ பில்லி என்னும்‌ 
ஒருவகைப்‌ பேயும்‌, குனியம்‌ - மாரண வித்தையும்‌, பெரும்‌ பகை - 
பெரிய விசோதங்களும்‌, அசல - என்னிடம்‌ வர்து (அடையாமல்‌ 


விருத்தியுரை 61. 


அப்புறம்‌) ஒடிப்போசவும்‌, வல்ல சம்‌- வலிமையான பூதங்களும்‌ 
வலாஷ்டிகப்‌ பேய்கள்‌ - பலம்‌ பொருர்திய பிசாசுகளும்‌, எ-று, 
(வி. ரை.) பில்லி-மணிதருக்குக்‌ கெடுதி செய்யும்படியா 
அப்‌ பசைவரால்‌ ஏவி விடப்படும்‌ ஒருவகைப்பேய்‌, மாணவித்தை- 
மனிதரைக்‌ கொல்லும்படியாகச்‌ செய்யப்படும்‌ ஒருவகை மர்திரம்‌; 
பெரும்பகை - பெருமைபாபெ பரை $ பண்புத்தொகை. பில்லி 
குணியம்‌ - இவைகள்‌ பிறரைத்‌ துன்பஞ்‌ செய்ப ஏவுகலாம்‌ ஒருவன்‌ 
தான்‌ அடையும்‌ பயன்‌ சூணியத்தால்‌ குணியப்படுமாறு செய்வதே . 
குனியம்‌ செய்தல்‌, பில்லி குணியம்‌, பெரும்பகை. என்னும்‌ இம்‌ 
மூன்றும்‌ இவ்வுலகத்தில்‌ வாழும்‌ மணிதவர்க்கத்திற்குத்‌ இமை 
தருவன ஆசலின்‌ அவைகளை முறையே அடக்‌ வைச்சனர்‌, 
வலாட்டிகட்பேய்‌ - தத்‌ துவம்‌2ப9ித்‌ தலையாட்டி வரும்தும்‌ பேய்‌, 
யிரமரக்ஷன்‌ என்னும்‌ பேய்‌ எனவும்‌ முனீஸ்வரன்‌ எனவும்‌ மந்திர 
வாதிகள்‌ கூறுவர்‌, மூருகக்கடவுளே அடியேனுர்குப்‌ பில்லி 
முதலானவைகளினாலே உண்டாகச்‌ உடிய துன்பங்களை பெல்லாம்‌ 
போக்யெறாளி இன்பங்களை யெல்லாம்‌ அளித்தருள்வரயாக 
என்பதாம்‌, (54) 


அல்லற்‌ படுத்தும்‌ அடங்கா முனியும்‌ 

பிள்ளைக டின்னும்‌ புழைக்கடை முனியும்‌ 

(ப-ரை) அல்லல்‌ படுத்தும்‌ - மனிதர்களைத்‌ அன்பதச்‌ திற்‌ 
குட்படுச் துன்ற, அடங்கா முனியும்‌ - கட்டுப்படாத முணியின்‌ 
வர்க்கங்களும்‌, பிள்ளை - இளங்குழக்தைகளை, இன்னும்‌ - கொன்ற 
சாப்பிடும்‌, புழைக்கடை - வீட்டின்‌ பின்பச்கத்திலே யிருக்கும்‌, 
முனியும்‌ - முனிகளும்‌, எ-று, 

(வி-ரை.) முனிகள்‌ தாம்‌ பிடித்‌துள்ளவர்களைத்‌ தாம்‌ பிடித்‌ 
அள்ள வரையிலும்‌ பலவகையாகத்‌ அன்பத்‌தில்‌ அடிச்கும்பழ்‌:யா 
கச்‌ செய்புமாகலால்‌, அல்லற்‌ படுத்தும்‌? என்றார்‌. மச்திர தம்‌ இர 
விபூதிகளுக்‌ செல்லாம்‌ கட்டுப்படாமலும்‌, மச்‌.இரம்‌ கற்ற ம்ச்‌இர- 
வாதிகளையும்‌ மருளச்செய்பும்‌ மூணிவர்ச்ச மென்பார்‌, “அடங்கா: 
முனியும்‌? என்றார்‌. இனங்குழக்தைகனைத்‌ தாயலறச்‌ கொன்று 


52 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


,இன்னும்படியான, வீட்டின்‌ பின்பக்சத்திலே வீட்டினர்‌ தரும்‌ 

பூசை விருர்‌ தண்டிருக்கும்‌ முனிகளும்‌ என்பார்‌, “ பிள்ளைகடின்‌ 

னும்‌ புழக்கடை முனியும்‌ ? என்றார்‌. (55) 
கொள்ளிவாய்ப்‌ பேய்களும்‌ குறளைப்‌ பேய்களும்‌ 
பெண்களைத்‌ தொடரும்‌ பிரமராக்ஷதரும்‌ 

(பஃரை ) கொள்ளிவாய்‌ - நெருப்பை வாயிலையுடைய, 
பேய்களும்‌ - பிசாசுகளும்‌, குறளைப்‌ பேய்களும்‌ - குள்ளமான பேய்‌ 
களும்‌, பெண்களைச்‌ சொடரும்‌- வாலிபப்‌ பருவ மாதர்களேக்‌ ஈண்டு 
விடாமலே பின்பற்றம்‌, பிரமராக்ஷதரும்‌ - பிரமராக்ஷ2ப்‌ பேய்‌ 
களும்‌, எ-று. 

(வி-ரை;) கொள்ளிவாய்ப்‌ பேய்சள்‌ - நெருப்பின்‌ : சுவா ை 
ஷேயை வாயிலே காட்டிச்‌ சண்டவர்களை யெல்லாம்‌ இகைச்சச்‌ 
செய்யும்படியான ஒருவரைப்‌ பேய்கள்‌. கொள்ளி-ரொருப்புறு 
விறகு; இஃது இங்கே நெருப்பை யுணர்த்இிற்று, குறளைப்‌ 
பேய்கள்‌ - உருவத்‌இல்‌ மிகவும்‌ குள்ளமான பேய்கள்‌, 

பிரமராக்ஷ்தீர்‌ - வேதங்களை ஒதி யுணர்ச்தும்‌ பிரமஞான 
மடைர்தும்‌, ஈல்லொழுக்கத்தற்‌ இறந்தும்‌, வருணாச்ச, முறை 
யில்‌ முறை பிறழாமல்‌ நின்றும்‌ விளக்க ஒர்‌ அம்தண பிரமசாரி 
தர்மாண மடைந்தால்‌ அவனாவி பேய்‌ வடிவடைர்‌ து நிற்பது, 
பிரம சாக்ஷதர்‌- அவமரண மடைந்த பிராமணராவிகள்‌ தங்யெ 
பேய்‌ வடிவங்கள்‌. (56): 


அடியனைக்‌ கண்டால்‌ றில்‌ கலங்கி 
இரிசிகாட்‌ டேரி இத்துன்ப சேனையும்‌ 


(ப- ரை.) இரி9- இரிி என்னும்‌ ஒரு வரையான பெண்‌ 
பேயும்‌, - காட்டேரி - காட்டேரி என்னும்‌ அஷ்ட தேவதையும்‌, 
(தய) இத்துன்ப சேனையும்‌ . இத்‌ அன்பம்‌ பொரும்‌திய பேய்ப்‌: 
படைகளும்‌, அடியனேக்‌ ' கண்டால்‌ -' அடியேனைப்‌ பார்த்தால்‌, 
அலதி -பயக்து, கலக்டெ - கலக்கமடைர்து பத்றினவரை விட்‌ 
டோடவும்‌, எ- ௮. ன்‌ 


விருத்தியுரை  . 5௫: 


(வி. ரை.) *அடியனை? என்றது முருகச்‌ தியானத்தில்‌ - 
சிறந்த இவ்வடிமையினை. இரிச - இரு தவாகும்‌ ,சன்மையில்லா 
முன்னே நீரிலிறச்‌.. அவமிருத்‌து அடைர்‌து பெண்‌ வடிவமான 
ஒருவகைப்‌ பேய்‌, காட்டேரி -பிடி.த்தவசை இரத்தப்‌ பெருச்‌ 
சாலே அுன்பஞ்‌ செய்யும்‌ கொடிய தேவதை. (57) 


எல்லினு மிருட்டிலும்‌ எதிர்படு மண்ணரும்‌ 

கனபூசை கொள்ளும்‌ காளியோ டனைவரும்‌ 

(ப: ரை.) எல்லினும்‌ - பகற்காலத்திலும்‌, இருட்டிலும்‌ - 
இராக்‌ சாலத்தினும்‌, எதிர்படும்‌ - எதிரில வர்து தோன்றஇற, 
அண்ணரும்‌ - அண்ணர்களேன்‌ ற தேவதைகளும்‌, கனம்‌ - மிகுதி, 
யான, பூசை கொள்ளும்‌ - வி2சவ பூ-ஜுாளைக்‌ கொள்ளு?ன்‌ த. 
காள்யோடு அனைவரும்‌ - சாளிசா 2தவியோடு சேர்ந்த மத்த 1 
வா.ரக்களாகிய தேவதைகளும்‌, எ. று. 

(வி-ரை,.) எல்‌-பகல்‌; அதனைச்‌ செய்பவன்‌ குரியன்‌, 
அண்ணர்கள்‌ - ஆண்‌ தேவதைகள்‌ ; இவர்களை அண்ணமார்‌ 
என்றம்‌ சொல்லுவார்கள்‌. செனனை முதலிய இடங்களில்‌ இவர்க 
ளால்‌ கெடுதி ரேரோதிறாப்பதற்காக இவர்களுக்குப்‌ பூஜை புரீக்து 
இவர்களைச்‌ கொண்டாடுவது வழக்கம்‌, இனி “ புண்ணமும்‌? 
என்பச ற்கு, கருப்பண்ண ரென்னும்‌ தேவதையும்‌ எனப்‌ பொருள்‌ 
கூறுவாரு முளர்‌. (58) 


விட்டாங்‌ காரரும்‌ மிகுபல பேய்களும்‌ 

தண்டியக்‌ காரரும்‌ சண்டா எர்களும்‌ 

(ப- ரை) விட்டாங்காரறாம்‌ - கொல்லுன்ற ஆங்கார 
முடையவர்களாகிய பூசர்களும்‌, மிகுபல பேய்களும்‌ -இன்னு 
மிருக்ன்ற அரேகம்‌ பிசா சுகளும்‌, தண்டியக்காரராும்‌ சிவிகை 
“மேலேறி வரக்கூடிய பூதர்களும்‌, சண்டாளர்களும்‌ - புலத்தின்மை 
கல்‌ பேய்களும்‌, எ-று. 

0 வி- ரை.) வீட்டு ஆங்காரர்‌ என்பது விட்டாங்காரர்‌ 
எனச்‌ செய்யுள்‌ விகாரத்தால்‌ முதலெழுத்தாயெ வீ ்‌ குறுவெர்ததட 


64 கந்தர்‌ சஷ்டி. கவசம்‌ 


சண்டாளம்‌ என்பது ஆகு பெயராய்‌ அதனையுடைய பேம்களுச்‌ 
சாவிற்று, (59) 


என்பெயர்‌ சொல்லவும்‌ இடிவிழுந்‌ தோடிட 
ஆனை யடி யினீல்‌ அரும்பா வைகளும்‌ 


(ப- ரை)  ஆனையடியினில்‌ - யானைகள்‌ கட்டியிருக்கும்‌ 
இடத்தில்‌ அதனடிக்குக்‌ ழே புதைக்கப்பட்ட, அரும்பாவை 
களும்‌ - அருமையான மாப்பிரதிமைகளும்‌, என்‌ பெயர்‌ சொல்‌ 
வவும்‌- என்னுடைய பெயரைச்‌ சொன்னவுடனே இடிவிழுர்‌து - 
“இடியான இ மேலே வீழ்ர்சுக போலக்‌ எலக்ச முண்டாக,, இடிட-- 
பயர்‌ இடவும்‌, எ- றி, 

(வி- ரை.) சொல்லவும்‌ என்பதில்‌ உம்மை விரைவுப்‌: 
இருள்‌ ட்டன வச்சது இசை நிறைப்‌ பொருளு ஊகும்‌, செய்‌ 


புன்‌ அகாரம்‌ இடைக்குறைி, பாவை - உவமையா ' ஒபைமர்‌, தடல்‌ 


கருணைப்‌ பெருல்சடலாடிய முருசக்‌ கடவுளிடத்தில்‌ அருள்‌ பெற்‌ 
இது மன்றியிலே, தன்‌ பெயர்‌ சொன்னவுடனே. பிறாடையும்‌ 
“கஷ்ட ஈஷ்டங்களும்‌ அவர்களை வீட்டுத்‌ அர விலப்போகும்பழ்‌ 
வாசப்‌ புரிதல்‌ வேண்டுமென்பார்‌, 6 என்‌ பெயர்‌ சொஃலவும்‌ இடி 
விழுர்‌,ஐ ஓடிட! என்றார்‌. மாவினால்‌ பாவை செய்து மாரணத்‌ 
, இன்‌ பொருட்டு மந்திர வுருவேற்றி யானைரிற்குமி_த்‌தில்‌ ௮தன்‌ 
அடிக்குக்‌ ழம்‌, புற்றின்‌ ழும்‌ புதைப்பது வழக்கம்‌ என்பர்‌. 
இவ்விடங்களில்‌ புதைத்தால்‌ அது கேரம்‌ அழிர்து போகு 
மெனவும்‌, அவ்வாறு அழிர்தவடனே ௮௯௮ எவருக்காகச்‌ செய்‌ 
யப்பட்டதோ அவர்கள்‌ கேடடைவரெனவும, மாந்திரீக வித்தைக்‌ 
காரர்‌ வீளம்புவர்‌. (60). 

பூனை மயிரும்‌ பிள்ளைக ளென்பும்‌ 

தகமு மயிரும்‌ நீண்முடி மண்டையும்‌ 

(ப-ரை.) பூனை- பூனை களுடைய, மயிரும்‌ - உடல்‌ உரோ 
அமரும்‌, பிள்ளைகள்‌ என்பும்‌ - தலைப்பிள்ளேகளினுடைய எலும்பும்‌, 
அகழும்‌ - ரகங்களும்‌, மயிறாம்‌- அப்‌ பிள்ளைகளின்‌ உரோமமும்‌ , 


விருத்தியுரை 65. 


நீள்முடி - நீண்ட மயிர்‌ முடியையுடைய, மண்டையும்‌ - தலையும்‌, 
எஃழ. 

(வி-ரை.) பூனைமயிர்‌ என்பதற்குச்‌ காட்டுட்பூனையின்‌ மயிர்‌ 
என்றும்‌, பிள்ளைகள்‌ என்பு என்பதற்குத்‌ தலைப்பிள்ளையின்‌ ஓட்‌ 
டெலும்பு என்றம்‌, ஈகம்‌ என்பதற்குக்‌ சைப்பெரு விரலின்‌ ஈகம்‌ 
என்றும்‌, மண்டை என்பதற்கு மண்டையின்‌ ஓடு என்றம்‌, இவை 
களை எல்லாம்‌ சொண்டு வந்து கரு மை கூட்டுவது மர்இிரச்சாரர்‌ 
முறை யென்றும்‌ சூனியாஇகளுக்காச அவர்கள்‌ உபயோ ப்பார்கள்‌ 
என்றம்‌ கூறவர்‌. முடி- முடித்தல்‌; காரணப்பெயர்‌, நீண்முடி 
தொக்கும்‌ தலைமயிர்‌ முடியுமாம்‌. (61) 


பாவைக ளுடனே பலகல சத்துடன்‌ 
மனையிற்‌ புதைத்த வஞ்சனை தனையும்‌ 


(ப-ரை.) பாவைகளுடனே - பல மாப்பதுமைகளுடனேயும்‌, 
பல கஎசச்‌ தடன்‌ - பலவகையான மட்பாண்டங்க ளுடனேயும்‌, மனை . 
யில்‌ புதைத்த - வாழும்‌ வீட்டில்‌ புதைத் துவைத்த, வஞ்சனைதனை . 
யும்‌ - வஞ்சனையாகய மாரணச்‌ செய்கையையும்‌, ௭- று. 

(வி. ரை) மந்‌திரவா திகள்‌ செய்த பல மாப்‌ பதுமைசளுட 
னேயும்‌ பலவகைமான மட்பாண்டங்‌சளுடனேயும்‌ வீட்டிற்‌ புதைப்‌ 
பது வழக்சமெனவும்‌, அவ்வாறு புதைக்கப்பட்டவை மண்ணுச்‌ 
குள்ளேயே தம்‌இநின்‌ று மாய்ர்‌ த போகுமேயானால்‌, அர்த வீட்டுக்‌ 
குடையவர்‌ கேடுறுவர்‌ எனவும்‌ கூறுவர்‌, (62) 


ஓட்டியச்‌ செருக்கும்‌ ஒட்டியப்‌ பாவையும்‌ 
காசும்‌ பணமும்‌ காவுடன்‌ சோறும்‌ 


(ப- ரை.) ஓட்டியச்‌ செருக்கும்‌ - (அடியேனுக்குக்‌ பெடுதி 
செய்பவர்கள்‌ கற்றணர்ம்‌திருக்கும்‌) ஒட்டியம்‌ “என்னும்‌ மார்‌ திரீச 
நூலால்‌ ஏற்பட்ட அசல்காரமும்‌,- ஒட்டியப்‌ பாவையும்‌ - ஒட்டிய 
மென்னும்‌ மாந்திரிச நாலில்‌ சொல்லும்‌ முறைப்படி அடியேனைக்‌ 
கெடுத்தற்சாகவே செய்து மர்திர உரு ஏற்றப்பட்ட மாப்பதுமை 


66 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


யும்‌, காசும்‌ பணமும்‌ - 'இரவியங்களையும்‌, காவுடன்‌ - பலியுடனே 
சோறம்‌-பலி உதிரத்திற்‌ புரட்டிய சோறும்‌, எ-று. 


(வி-ரை.) ஓம்டியம்‌ - மாக்‌இரீக வித்தைகளைக்‌ கூறும்‌ ஒரு 
வகைச்‌ சாஸ்ிரம்‌, அடியேனைக்‌ கெடுத்தற்கு ஏவிவிடும்‌ பேய்‌ 
களுக்குத்‌ ழிக்ஷலஃ யாகக்‌ காசம்‌ பணமும்‌ வைச்கப்படுசன்றனவாத 
லால்‌, காசும்‌ பணமும்‌? என்றார்‌. பாவை என்பது மாவினால்‌ 
மணிதனைப்‌ போல்‌ செய்யும்‌ பிரமை அல்லது பொம்மை, காவு- 
கொல்லுதல்‌; பலி- சாவு கொடுத்தல்‌. ஆடு கோழி பன்றி எருமைச்‌ 
சடா பலிமொடுத்தல்‌, அப்பேய்களுக்கு இடம்‌ ஆடு கோழி பன்றி 
எருமை௰்சடா முதலியவைகளை அறுத்தலாயெ பலிபுடன அப்‌ 
பலி யுதிரத்தில்‌ புரட்டிய சோறும்‌ என்பார்‌, “காவுடன்‌ சோறும்‌” 
என்றார்‌. இரத்தச்‌ சோறு இரைச்தல்‌ இன்றம்‌ வழக்கத்தில்‌ 
உள்ளது. 


மேலே சொன்னவை சூஈியத்‌இன்‌ காரியங்கள்‌. (63) 


ஓதுமஞ்‌ சனமும்‌ ஒருவழிப்‌ போக்கும்‌ 
அடியனைக்‌ கண்டால்‌ அலைந்து குலைந்திட 


(ப-ரை;) ஓதம்‌ - (அச்ச ஒட்டிய தூவில்‌) வீதித்திருக்ன்ற, 
அஞ்சனமும்‌ - மர்‌இர மையும்‌, ஒரு வழிப்போக்கும்‌ - தனி வழியிற்‌ 
போகுமாறு பகைவர்‌ செய்தலா௫ய தொழிலும்‌, அடியனைக்‌ கண்‌ 
டால்‌ - அடியேனைப்‌ பார்த்தால்‌, அலைந்து - கஷ்டமடைர்‌ த, 
குலைர்‌இட - இதைச்‌. து தொலையவும்‌, எ-று, 


(வி-ரை.) அடியேனிடத்துள்ள இரகசியங்களை “அறிவ 
தற்கு எதவாயிருப்பது ' அஞ்சன வித்தை யாகலானும்‌, அந்த 
அஞ்சனவித்தையும்‌ ஓட்டியம்‌ என்னும்‌ நூலில்‌ சொல்லப்பட்ட 
தாசலானும்‌. ஓதும்‌ ௮ஞ்சனமும்‌? என்றார்‌. ஒருவழிப்‌ போக்கு 
என்பது பயித்தியம்‌ பிடித்‌ அத்‌ தனிவழியிற்‌ செல்லும்படி. செய்வ 
தாய ஒருவகை வித்தை. அஞ்சனத்‌ இன மூலம்‌" கண்ணுக்கெட்‌ 
டாத வெசு அரத்திவேயுள்ள இரகரியங்களை யெல்லாம்‌ பக்கக்‌. 


விருத்தியுரை 5: 


அறிர்‌ கு கொண்டு கெடுதி செய்வார்களாதலால்‌,  ௮தவும்‌ கூடா 
தென்றனர்‌. (64) 


மாற்றன்‌ வஞ்சகர்‌ வந்த வணங்கிட. 
காலதூ தாளெனைக்‌ கண்டாற்‌ கலங்கிட 


(ப- ரை.) மாற்றான்‌ - பகைவனும்‌, வஞ்சர்‌ - வஞ்சனை 
செய்பும்‌ வஞ்சார்சளும்‌, காலதாதாள்‌ - காலத்தைக்‌ கண£ூம்டு 
உயிரைக்‌ ச வர்ரது கொண்டுபோக வருபவர்களான எமதூதர்களும்‌, 
எனைக்கண்டால்‌ - அடியேனைப்‌ பார்த்தால்‌, வர்து வணங்டமடெ- அடி 
யேன்‌ முன்பாக வந்து வணங்கவும்‌; கலங்டெ- மனச்‌ திடுக்கிட 
வும்‌, எ-று, 

(வி-ரை. தன்‌ மனத்திற்கு வேறான திய காரியங்களைச்‌ 
செய்பவன்‌ பகைவனாகலின்‌, அவன்‌ மாற்றான்‌ எனப்பட்டான்‌. 

மாறு* ஆன்‌ மாற்றான்‌; பகுதி ஒற்றிரட்டி ஆன்‌ விததி 
பெற்றுப்‌ புணர்ர்த.து, “தூதாள்‌ - அ தவர்கள்‌; இவ்வாறே சைவாள்‌ 
வைஷ்ணவாள்‌, பிராமணாள்‌, வை பாள்‌ என வருவன காண்க, () 


அஞ்சி நடுங்கிட அ] ண்டு புரண்டிட 
வாய்விட்‌ டலறி மதிகெட்‌ டோட 


(ப-ரை.) அஞ்சி- பயர்‌ ௮, ஈடுங்டெ - ஈடுக்கவும்‌, அமண்டு- 
பிரமித்த, புரண்டிட்‌ - கீழே விழுந்த புரளவும்‌, வாய்விட்டு அலறி- 
வாயைத்திறர்‌ து கதறி, மதிசெட்டு - அறிவழிச்து, ஓட- ஓடனும்‌; 
எஃ று, . 

(வி-ரை.) உலகத்திலுள்ள ஜீவர்களின்‌ உயிரைப்‌ பயமில்‌ 
அமல்‌ கவர்‌ து கொண்டு போகும்படியான எமதாஏர்களும்‌ அடி 
பேனைக்‌ கண்டால்‌ பயந்தோடும்படியாகத்‌ தேவரீர்‌ இருவருள்‌ 
யாலிக்க வேண்டும்‌ என்று மூருகப்பிரானைப்‌ பிரார்த்தித்ததாம்‌. 
ஜீவகோடிகளின்‌ உயிர்களைக்‌ : கவர்ர்‌ தகொண்டு செல்லும்‌ “இயம 
அதர்களும்‌ அடியேனைக்‌ கண்டால்‌. புயச்தோொது. தேவரீர்‌ i 
அருள்‌. புரிதல்‌ வேண்டும்‌ என்பதாம்‌, ரு (02, 


ப்ட்‌ ட்‌ ஜ்‌ - [ (08 | ய அகி 


58 கந்தர்‌ சஷ்டி. கவசம்‌ 


படியினின்‌ முட்டப்‌ பாசக்‌ கயிற்றால்‌ 
கட்டுட அங்கம்‌ கதறிடக்‌ கட்டு 
(ப-ரை.) படியினில்‌- பூமிமிலே, முட்ட - மோ இக்கொள்‌ 


னவும்‌, பாசக்‌ கயிற்றால்‌ - பாசமாகிய கயிற்றால்‌, கட்டு - கட்டச்‌ 
கடவாம்‌! உடன்‌- உடணே, அங்கம்‌ - அவயவங்கள்‌, கதறிட- 
அழும்படி, கட்‌ - கட்டச்சடவாய்‌, எ-று, 

(விஃரை.) பாசக்கயிறு - பாசமாயெ கயிறு; இரு பெய 
ரொட்டுப்‌ பண்புத்தொகை, சாரைப்பாம்பு என்பதுபோல. பாசம்‌-- 
உயிர்களைப்‌ பிணிர்கும்‌ அன்பு. கயிற்றால்‌ - அல்‌, மூன்றாம்‌ வேற்‌ 
அமைச்‌ கருவிப்பொருள்‌, தேவரீர்‌ அடியேனைப்‌ பூடியிற்‌ பாசத்‌ 
காற்‌ பிணித்து விட3ராக, என்பதாம்‌. (07) 


கட்டி யுருட்டு கால்கை முறிய 
கட்டு கட்டு கதறிடக்‌ கட்டு 


(ப-ரை.) கால்‌ கை மூறிய- காலும்‌ சையும்‌ ஒழியவும்‌; 
கதறிடவும்‌ - 'அவ்வருத்சத்தால்‌) வாய்விட்டுக்‌ கசறியழவும்‌, கட்டு 
கட்டு சட்டு - (பாசத்தாலே இறுகக்‌ கட்டச்சடவாய்‌, கட்டச்‌ 
கடவாய்‌, கட்டக்கடவாய்‌; கட்டி - (மேலே சொல்லிய பிரசாரம்‌) 
பிணித்து, உருட்டு - (ழே) உருட்டிவீடக்‌ கடலாய்‌, எ-று, 

(வீ-ரை ) சட்டு கட்டு கட்டு என்ற அடுக்குகள்‌ வெகுளிப்‌ 
பொருளன, தீயவர்கள்‌ கைகளும்‌ கால்களும்‌ முறியவும்‌, அவ்‌ 
வருத்தததினலே அவர்கள்‌ வாய்விட்டுக்‌ கதறியழவும்‌, பாசத்தி 
லே அவர்களை இறுகப்‌ பிணித்தருள்வாய்‌. பிணித்தருள்வதோ 
ட லாமல்‌ ழே உருட்டிவிடச்‌ கடவாயாக என வேண்டிக்‌ கோட 


லாம்‌. - (68), 
முட்டு முட்டு விழிகள்‌ பிதுங்கிட 
செக்கு செக்கு செதிற்செதி லாக 
(ப-ரை.) விழிகள்‌ பிது - கண்கள்‌ இரண்டும்‌ வெளி! 
வில்‌ புறப்பட்டு வந்து வருந்த, முட்டு முட்டு - குத்து குத்து; 


விருத்தியுரை 59 


செதில்‌ செதிலாக - உடம்பு பொருக்குப்‌ பொருக்கா யதிராம்படி 
யாக, செக்கு செக்கு- கொல்லு கொல்லு, எ-று, 


(வி-ரை.) செகு செகு என்பன செய்யுள்‌ விகாரத்தால்‌: 
செக்கு செக்கு? என வல்லொற்று விரிர்‌ த வர்தன, பொருக்கு 
என்பது மரம்‌ முதலானவற்றின்‌ பட்டை முதலானவை வரண்டு: 
காய்ந்து உதிரும்‌ காள்‌, பகைவர்களின்‌ அக்கங்களும்‌ இத 
போலவே யாகுமாறு குத்து என்பார்‌, செக்கு செக்கு செதிற்‌ 
செதிலாக என்றார்‌. முருகக்கடவுளே! என்னுடைய பகைவரை 
விழிகள்‌ பித்‌ வெளிவரும்படியாகச்‌ செய்து கொல்லுவாயாக: 
என வேண்டிச்‌ சொள்ளுசலாம்‌. (09) 


சொக்கு சொக்கு சூர்ப்பகைச்‌ சொக்கு 
குத்து குத்து கூடர்வடி வேலால்‌ 


(ப-ரை) சொக்கு சொச்கு- அழகானவனே ! அழகான” 
வனே !, சூர்ப்பகை - குரபதுமனுக்குப்‌ பசைவனான, சொக்கு- 
அழகானவனே!, கூர்வடி2வலால்‌-மிதச்த்‌ கர்மையுடைய தேவ 
சீர்‌ இருக்கை வேலால்‌, குத்து குத்து - இடி இடி, ௭- று. 

(வி- ரை.) சொக்கு- அழகு, சொக்கர்‌ - அழகர்‌; சொச்னு 
என்பது ஈண்டு கு பெயராய்‌ அதனை யுடையவரான முருகக்‌: 
கடவுளை உணர்த்திற்று கூர்வடி- ஒருபொருட்‌ பன்மொழி; மீ' 
மிசைச்‌ சொல்‌ எனவும்‌ படும்‌, ' மிச்ச கூர்மையுடையது என மிகு; 
திப்படுத்திச்‌ கூறவே 6 கூர்வடி ? என்றார்‌ ; கூர்வடிவேல்‌ என்ப: 
தீத்குச்‌ கூர்மையாய்‌ வடிக்கப்பட்ட வேல்‌ எனினுமாம்‌, என்‌ 
பகைவர்களை நின்‌ திருக்கை வேலால்‌ கொன்றொழித்‌ சருள்வா ' 
யாக என்பதாம்‌, 70), 


பற்று பற்று பகலவன்‌ றணலெரி 
தணலெரி தணலெரி தணலது வாக 


(ப-ரை.) பற்று பற்று. கையினாலே பிடிட்பாயாச பிடிப்‌: 
பாயாக : பகலவன்‌ - பகலைச்‌. செய்யும்‌ குர்யனிலுள்ள, தணல்‌ 


60 கந்தர்‌ சஷ்டி. கவசம்‌ 


அதுவாக - அத்‌ 'தழலுருவமாஞும்படி, மணல்‌ எரி தணல்‌ எரி 

. eri . பு 
தணல்‌ எரி- தழலால்‌ எரிகீஈ௰்‌ கடவாய்‌, தழலால்‌ எரிக்கக்‌ சட 
வாய்‌, சழலால்‌ எறிக்ஈக்‌ கடவாய்‌, எ-று, 


(வி- ரை) சூரியன்‌ பலச்‌ செய்பவகைலின்‌ பகலவன்‌? 


எனப்பட்டான்‌. எனவே இது சாரணப்பெயர்‌, பற்று பற்று - 
விரைவு பற்றிய அடுக்கு, பகலைச்செய்யும்‌ குரியணிடத்‌ தள்ள 
தழையும்‌ நின, ஒளியால்‌ எரித்‌சருருவாயாக என்பதாம்‌. (0) 


விடுவிடு வேலை வெருண்டது வோட 
புலியும்‌ நரியும்‌ புன்னரி நாயும்‌ 

எலியுங்‌ கரடியும்‌ இனித்தொடர்ந்‌ தோடத்‌ 
தேளும்‌ பாம்பும்‌ செய்யான்‌ பூரான்‌ 
கடிவிட விஷங்கள்‌ கடத்துய ரங்கம்‌ 
ஏறிய விஷங்கள்‌ எளிதுட னிறங்க 


(ப-ரை;) புலியும்‌ - (அடிடேனைக்‌ கொல்லும்படியாக வரும்‌) 
புலியென்னும்‌ அஷ்டமிருகமும்‌, வெருண்‌ 8 - அடியேனைப்‌ பார்த்‌ 
அப்‌ படமடைர்கு, அட - அப்புலியு & ஓடிவிடம்படியு 6, ஈரியும்‌ - 
பெருரரியும்‌, புல்ஈரி- றிய ஈரியும்‌, சாபம்‌ - சாய்களும்‌, எலியும்‌ - 
எலீசளும்‌, கரடியும்‌- கரடிகளும்‌, னி- இனிமேல்‌ (பீதியடைர்‌ ஐ), 
தொடர்ச்‌. ஐ-ஓன்றன்‌ பின்னே ஒன்று விடாமல்‌ பின்பற்றி, ஓட - 
ஓடவும்‌; சேளும்‌ பாம்பும்‌ செய்யான்‌ பூரான்‌ - தேள்களும்‌, பாம்பு 
களும்‌, செய்யான்களும்‌, பூரான்களும்‌, சடிவு - கடி.த்தலையுடைய 
இடம்‌ -இடத்‌ிற்றக்‌இிய, விஷங்கள்‌ - விஷங்களும்‌, கடித்து - பற்க 
ளாலே சடித்த, உயர்‌ அம்சம்‌ - உயர்ர்த உடலில்‌, ஏறிய விஷ்‌ 
சள தலைச்கு எறிய விஷங்களும்‌, எளி ஐ- மிகவும்‌ சுலபமாய்‌, 
உடன்‌ இரங்க - உடனே இறவ்‌9விடவும்‌, வேலை - வேலாயுதத்தை, 
விடு வீடு- ஏவிவிடக்கடவாய்‌, ஏவிவீடக்கடவாய்‌, ௭ - று. 


'வி-ரை.)* ர்த்தி ஓட ? என்பதற்ரு வெருண்டதாஇ 
ஓட என்றும்‌ உசைக்கலரம்‌. * புன்னரி ? என பின்னே வந்தமை 
யால்‌ முன்வக்‌ துள்ள ஈரிச்குப்‌ பெருகரி எனப்‌ பொருள்‌ கூறப்‌ 


விருத்தியுரை 61 


பட்ட,௪. செய்யான்‌ - பூரான்களில்‌ ஒரு பேதம்‌. இது கோடு 
அமைந்த நீண்ட கொடும தரும்‌ ஒரு விஷ ஜந்து, இது கரும்‌ 
பூரான்‌ அல்லது பெரும்‌ பூரான்‌ எனப்படும்‌. ஈடிவு - தொழிற்‌ 
பெயர்‌ ; கழி - பகுதி, வு-சொழிற்‌ பெயர்‌ விகுதி. வேலை விடு 
அன்ற தனால்‌, உடையான்‌ பெருமையை அவர்‌ உடைமையின்‌ பெரு 
மையால்‌ விளங்குமாறு விளம்பிபது முருகக்‌ கடவுளே ! விஷ 
,ஜர்அக்களால்‌ ஏற்படும்‌ பாதைகளை யெல்லாம்‌ போக்க நினது 
வேலாயுதத்தைத்‌ தொடுப்பாயாக என்பதாம்‌, (72 19, 74) 


ஒளிப்புஞ்‌ சுளுக்கும்‌ ஒருதலை நோயும்‌ 
வாதஞ்‌ சயித்தியம்‌ வலிப்பும்‌ பித்தம்‌ 
சூலைசயங்‌ குன்மம்‌ சொக்குச்‌ சிரங்கு 
குடைச்சல்‌ சிலந்தி குடல்விப்‌ பிரிதி 
பக்கப்‌ பிளவை படர்தொடை வாழை 
கடுவன்‌ படுவன்‌ கைத்தாள்‌ சிலந்தி 
பற்குத்‌ தரணை பருவரை யாப்பும்‌ 
எவ்லாப்‌ பிணியும்‌ என்றனைக்‌ கண்டால்‌ . 
நில்லா தோட நீயெனக்‌ கருள்வாய்‌ 

ஈரே முலகமும்‌ எனக்குற வாக 

ஆணும்‌ பெண்ணும்‌ அனைவரு மெனக்கா 
மண்ணு எரசரும்‌ மகிழ்ந்துற வாகவும்‌ 


(ப-ரை.) ஒளிப்பும்‌- உருவம்‌ தெரியாதபடி மறைக்கும்‌ 
மறைப்பும்‌, சுளுக்கும்‌ - ஈரம்பு பிசகுதலும்‌, ஒரு தலைரோயும்‌ - ஒரு: 
கக்கத்‌ தலைவலியும்‌, வாதம்‌ - வாயு சம்பந்தமான வியாதியும்‌, ௪யித்‌: 
தியம்‌ - குளிர்‌ வியாதியும்‌, வலிப்பு - கைகால்‌ முதலிய இழுப்பு 
வியாதியும்‌, பித்தம்‌ - பித்தம்‌ சம்பச் சமான வியாதியும்‌, குலை - சூலை. 
வியாதீயும்‌, சயம்‌ - கூட்டரோகமும்‌, குன்மம்‌ - குன்ம வீயாதியும்‌,. 
சொக்கு - - சோர்வையுடைய, சிரங்கு - சிரங்கு வியாதியும்‌, குடைச்‌ 
சல்‌- கைதால்‌ குடைச்சலும்‌, செந்தி - சிலந்தி வியாதியும்‌, குடல்‌ 
விப்பிரிஇ. - குடலில்வரும்‌ சிலந்இி ரோயும்‌, பச்சப்பிளவை - விலாப்‌ 


62 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


புறவ்ஈளில்‌ வரும்‌ பிளவையும்‌, படர்‌்தொடைவாழை - மேலும்‌ 
மேலும்‌ பரவுதலையுடைய தொடை வாழை வியாதியும்‌, கவென்‌ ஃ 
சடுவான்‌ என்னும்‌ ஒருவகைக்‌ கரப்பான்‌ விமாதியும்‌, படுவன்‌ - 
படுவன்‌ என்னும்‌ வியாதியும்‌, கைத்தாள்‌ லெர்தி - கையிலும்‌ காவி 
லும்‌ தோன்றும்‌ லெச்திகளும்‌, பல்குத்து - பல்லில்வரும்‌ குத்தம்‌ 
அரணை - பல்லாணையும்‌ $ பரு - பெரிய, அரையாப்பும்‌ - அரை 
களிலே வருன்த அசையாப்பும்சட்டி என்னும்‌ விம £தியும்‌, 
எல்லாப்‌ பிணியும்‌ - முதலிய சமஸ்‌ சமான வியாதிகளும்‌, என்றனைக்‌ 
கண்டால்‌ - என்னைப்‌ பார்த்தவுடனே, நில்லாது தட-நிற்காமல்‌ 
ஒழிர்‌ தபோ, நீ எனக்கு அருள்வாய்‌ - முருகக்கடவுளே தேவரீர்‌ 
அடிமேனுசகுக்‌ கருணைபுரிலி.ராக ; ஈரேழு உலகமும்‌ - பதினான்கு 
லோசங்களும்‌, எனக்கு உறவாக - எனக்கு ச ேசமாகவும்‌, ஆணும்‌ 
பெண்ணாம்‌ - ஆண்களும்‌ பெண்களும்‌, ௮னைவரும்‌ - ஆயெ சமஸ்த 
மான பேர்களும்‌, மண்ஆன்‌ அரசரும்‌ - பூமியை ஆளுறெ அரசர்‌ 
களும்‌, எனல்கா - என்பொருட்டு, மகிழ்ர்து உறவாக - சந்தோ 
ஜித்து னேசம்‌ கொள்ளவும்‌, எ-று, 


(வி- ரை) குஷ்டம்‌ முதலிய கெட்ட வியா இஃளால்‌ வடிவக்‌ 
தெரியாமல்‌ மரைச்து போவதனால்‌ “ஒளிப்பும்‌! என்றார்‌. குஷ்டம்‌ 
வியா இகளிலெல்லாம்‌ பெருவியாதி என்று குறிக்கவே (பெரு 
வியாதி என்பர்‌. நாலடியார்‌ “ அக்கத்‌ தொழுசோய்‌ எழுபவே 
அக்காலவனைக்‌ காதலித்துக்‌ கான்முறித்துத்‌ இன்றபழவினை 
வந்தடைக்கால்‌? என்றும்‌, தேவாரம்‌ “அவ்‌5மெலாம்‌ புழுத்தொழுகு 
தொழுமோயராம்‌? என்றும்‌ கூறியறு கோக்கத்தக்கது. கர்மவியாதி 
யென்றும்‌ சொழுகோய்‌ என்றும்‌ கூறப்படுவ அம்‌ இஃதே, கடுவன்‌ - 
.குழர்தைகளுக்குவரறும்‌ ஒருவகை வியா. பச்சப்பிளவு - இராஜப்‌ 
பிளவுச்‌ கட்டி. இதை இராஜகட்டி என்றும்‌ கூறுவர்‌, குன்மம்‌ - 
வயிற்றினுள்ளே உண்டாகும்‌ கட்டி, குன்மச்‌ கட்டி என்றும்‌ 
பெயர்‌ பெறும்‌. சொக்கு- பித்த உபரியினால்‌ ஏற்படும்‌ மயக்கம்‌, 
அரக்தி முதலியன. எல்லாப்‌ பிணிபும்‌ என்ப லும்மை முற்றும்மை, 
உலகம்‌ என்ற பல பொருள்‌ குறித்த ஒருபெயர்த்‌ இரிசொல்‌- 


விருத்தியுரை 09 


ஈண்டு இடக்தைபும்‌ இடச்‌ இல்‌ வாமும்‌ உயிர்களையும்‌ உணர்த்த 
இன்ற த. இ௫ லோகம்‌ என்னும்‌ வடசொல்லின்‌ திரிபு என்பர்‌. 
இன தமிழ்ச்‌ சொல்லேயாம்‌ என்பது உச்மேற்‌ புலவர்சொன்‌ 
ஈச்‌ினர்‌ $ணியர்‌ கொள்கை, சமஸ்த வியாதிகளும்‌ அடியேனைக்‌ 
கண்ட டனே சிர்மூலமாகும்படி அருள்புரிவாயாக எனவும்‌, எல்‌ 
லோரும்‌ சனேகராகும்படி. இருபை புரிவாய்‌ எனவும்‌ கூறிய 
வாறும்‌, (75, 80) 


உன்னைத்‌ துதிக்க உன்றிரு நாமம்‌ 
சரஹண பவனே சைலொளி பவனே 


(ப-ரை.) சரஹணபவனே - காணத்‌ .சாடாய சரவணப்‌ 
பொய்கையில்‌ உற்பத்தியானவனே ! சைல -மலைகளி?ல தங்கா 
இன்ற, ஒளி- பிரகாசத்தையுடைய, பவனே - கடவுளே, உன்‌ 
னைத்‌ அதிக்க _ சேவரீரைத்‌ த.இிச்ச, உன்‌ இருராமம்‌ - தேவரீர்‌ 
அழ தஇருகாமங்களாகய, ௭. று, 

(வி- ரை.) சரவணம்‌ -சாணற்‌ காட்டில்‌, பவன்‌ - அவதரித்‌ 
தவன்‌ அல்லது பிறந்தவன்‌. சாணற்‌ காடா௫ய சரவணப்‌ பொய்‌ 
கையில்‌ திருவவதாரஞ்‌ செய்தவராசலின்‌, சரஹணபவன்‌ என்றும்‌ 
சரஹனோற்பவன்‌ என்றும்‌ இருராமல்கள்‌ பெற்றார்‌. ௪ரஹண 
பவன்‌ எனவே முருகப்‌ பெருமான்‌ திருவவதாரத்திற்குக்‌ சாரண 
மாக இருந்த சரவணப்‌ பொய்கையிற்‌ றோன்றினமையைச்‌ குறிக்‌ 
கவே ( சரஹணபவனே ? என்றார்‌. சைலம்‌. மலை $ இஃது அம்‌ ஃ 
விகுதி குறைந்து சைல்‌ என நீன்றது, (81) 


திரிபுர பவனே திகழொளி பவனே 

பரிபுர பவனே பவமொளி பவனே 

(ப- ரை.) திரிபுமபவனே - திரிபும ஸம்ஹாரஞ்‌ செய்தரு: 
அரிய சிவபெருமானை ஒத்தவனே !, இகழ்‌- விளங்குன்ற, ஒளி 
பவனே - பிரகாசம்‌ தம்‌னெவனே!, பரிபுரபவனே - பாதச்‌ 
சிலம்பை அணிந்த மேன்மைபுடையவனே!, பவம்‌ பிறப்பான ௮, 
ஒளி மறையத்‌ தக்க, பவனே .. சத்தியை யுடையவனே], எ-று. 


64 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


(வி- ரை.) இரிபுசபவன்‌ - திரிபுரங்களை காசம்‌ செய்த ரிய 
பெருமான்‌, ஈண்டுச்‌ குண வொற்றுமை கருதி முருகர்‌ கடவுளை 


அச்‌ரிவபெருமானாகவே உறினர்‌, எனவே, திரிபுரார்தசனான 
முதல்வனே வேற்றுரு வெடுச்‌, ஐ முருகனென வர்தா னென்றலு 
மாம்‌, - (82) 


அரிதிரு மருகா அமரா பதியைக்‌ 

காத்துத்‌ தேவர்கள்‌ கடுஞ்சிறை விடுத்தாய்‌ 

(ப- ரை.) அரி. விஷ்ணுவுக்கும்‌, இரு- இலக்குபிக்‌ கும்‌, 
மருகா -மருமகனே!, அமராபதியை - தேவர்கள்‌ வாழும்‌ தேவ 
லோகத்தை, காத்து-காப்பாற்றி, சேவர்கள்‌ - அத்‌ கேவர்சளு 
டைய, ஈடும்‌ ரிறை- கொடிதான சிரைச்சாலைச்‌ அன்பத்தை, 
விடுத்தாய்‌ - நீக யருளினாய்‌, எ-று. 

(வி-ரை) முருகக்‌ கடவுள்‌ தங்கள்‌ பால்‌ எழுர்தருளி 
வர்து இருமணம்‌ செய்து கொள்ளும்படியாகத்‌ தாங்கள்‌ செய்த 
தவத்தால்‌ தெய்வயானையும்‌ வள்ளியம்மையாருமாக வடிவெடுத்து 
வந்தவர்கள்‌ இருமால்‌ புத்திரிகளாயெ சுர்தரியும்‌ ௮முதவல்லியு: 
மாதலால்‌, அம்‌ முருகக்‌ கடவுளைத்‌ திருமாலுக்கும்‌ திருமகளுச்‌ 
ரும்‌ மருக. ராகக்‌ கூறுதல்‌ முறைமை. அம்‌ முறைமை ஒட்டியே 
இவரும்‌ : அரி திருமருகா ? என்றனர்‌. 

இவ்விரு திருமால்‌ புதல்வியர்‌ இருவரும்‌ முருகச்‌ கடவுளைத்‌ 
இருமணஞ்‌ செய்து சொள்ளத்‌ தவஞ்‌ செய்தார்கள்‌ என்பதை, 

“£ எல்லை யன்ன தின்‌ மாலருள்‌ கன்னிய நிருவர்‌ 
சொல்ல ரும்பெரு வனப்பினர்‌ சுந்தரி யமுத 
வல்லி யென்றிடும்‌ பெயரினர்‌ கந்தவேள்‌ வரைத்தோள்‌ 
புல்லு மாசையாற்‌ சரவணத்‌ தருக்தவம்‌ புரிந்தார்‌ ? 
்‌ பப்டி கந்தபுராணம்‌ 
என்பதானறிக. ்‌ 
சூரப தமன்‌ சேவர்களைச்‌ சிறைப்படுத்தி வருத்‌தியதை 
முருக எஈடவுள்‌ விடுவிச்‌ தமையால்‌ £ தேவர்கள்‌ கடஞ்ிறை விடுத்‌ 
தாய்‌ ? என்றார்‌. (83) 


விருத்தியுரை 85 


கந்தா குகனே கதிர்வே லவனே 
கார்த்திகை மைந்தா கடம்பா கட.ம்பனை 


இடும்பனை யழித்த இனியவேல்‌ முருகா 
தணிகா சலனே சங்கரன்‌ புதல்வா 


(ப - ரை.) கந்தா - கந்தனே!, குகனே - குகப்பெருமானே!, 
கதிர்‌ - ரெணங்களையுடைய, வேலவனே - வேலாயுதத்தையுடைய 
வனே!, கார்த்திகை மைந்தா - கார்த்திகை மாதர்களான ஆறு 
பெண்களாலே வளர்க்கப்பட்ட புதல்வனே!, கடம்பா - கடப்ப 
மலர்‌ மாலையைத்‌ தரிச்தவனே! கடம்பனை இடும்பனை - கடம்‌ 
பனையும்‌ இடும்பனையும்‌, அழித்த - நாசஞ்‌ செய்த, இனிய வேல்‌ 
முருகா - ஈன்மை செய்யும்‌ வேலாயுதத்தைத்‌ திருக்கரத்தில்‌ தாம்‌ 
இய முருகனே!, தணிகாசலனே - திருத்தணிகை மலையில்‌ எழும்‌ 
தருளி யிறாப்பவனே!, சங்கரன்‌ புதல்வா - வெபெரறாமான்‌ இருச்‌ 
குமாரனே!, எ-று, 

(வி-ரை.) குகன்‌ - அடியார்களின்‌ மனக்குகையில்‌ வாழ்ப 
வன்‌ ; பிரணவச்‌ குகையிலிருப்பவ னெனினுமாம்‌. சடப்பமாலை 
அணிபவராகலின்‌, “கடம்பா? என்றார்‌. இதனை, திருமுருகாற்‌ 
றுப்படை, £(தலைப்பெய றலைஇய தண்ணறங்காணத்‌, இருள்படப்‌ 
பொதுளிய பராரை மராஅத்‌, அுருள்பூர்‌ தண்டார்‌ புரளு மார்‌ 
பினன்‌ ?? என்பதானறிக. முருகக்‌ கடவுள்‌ கார்த்திகை மாதர்ச 
ளிடம்‌ பால்‌ குடித்‌ து வளர்ர்த காரணத்தால்‌, “கார்த்திசை மைர்தர?: 
என்றார்‌. இக்‌ காரணம்‌ நோக்கியே, “கார்த்திகேயன்‌? என்ற இரு 
காமமுமேற்பட்டது. இளமை, அழகு, செல்வம்‌ முதலியவற்றால்‌: 
பொலிவோனாகவின்‌, “முருகா? என்றார்‌. (8495), 


கதிர்கா மத்துறை கதிர்வேல்‌ முருகா 
பழநிப்‌ பதிவாழ்‌ பால குமாரா 
(ப-ரை) கதிர்காமத்துறை - கதிர்காமம்‌ என்னும்‌ இவ்யா 
கேத்திரத்‌ இலே இருக்கோயில்‌ கொண்டெ முர்தருளியிருக்ன்ற , 
கதிர்வேல்‌ முருகா - இரணங்களைபுடைய வேற்படையைத்‌ தரித்‌ 
ஓ 


66 கத்தர்‌ சஷ்டி. கவசம்‌ 


தருளிய முருசக்‌ சடவுளே!, பழகிப்‌ பதிவாழ்‌ - பழரியென்னும்‌ 
திவ்ய க்ஷேர்திரத்திலே வாழ்ன்ற, பாலகுமாரா - பால 
வயதுடைய குமாசச்‌ கடவுளே!, எ- று. 

(வி-ரை.) கதிர்காமம்‌ - இலக்கைத்‌ இவிலுள்ள சுப்பிர 
மணிய க்ஷத்திரம்‌. இஃது ஈழ ராட்டைச்‌ சேர்ர்த.து. முருகு- 
அழகு, வாசனை என்னும்‌ பொருள்படுதலின்‌ முருகன்‌ என்பதற்கு 
அழகன்‌) வாசனையுடையவன்‌ என்பது பொருளாகும்‌ பால 
குமாரா - என்பதற்குப்‌ பாலசுப்பிரமணியனே எனவுமாம்‌. பழறிப்‌ 
பதி என்பது பழரிமலை அடிவாரத்திறாக்ன்றது. இலட்சுமிசே வி) 
காமதேனு, சூரியன்‌, பூமிதேவி, இருடி முதலியோர்‌ பூசித்துப்‌ 
பேறுபெற்ற ஸ்தலம்‌, இதனை, 

ம பகையசுரர்‌ சேனைசொன்று அமரர்‌சிறை மீளவென்று 

பழநிமலை. மீதினின்‌ ஓ பெருமானே.?? 


திருப்புகழ்‌ 
என்பதானறிக. மேலும்‌ பழரிஸ்தல புராணத்தில்‌ இதன்‌ மமை 
விரித்‌ இச்‌ சொல்லியுள்ளதையும்‌ காண்க. (86) 


ஆவினன்‌ குடிவாழ்‌ அழகிய வேலா 
செந்தின்மா மலையுறும்‌ செங்கல்வ ராயா 


(ப-ரை,) ஆவினன்குடி - தீருவாவினன்‌ குடியிலே, வாழ்‌- 
லவாழ்னெற, அழயெ வேலா - அழகான வேலாயுதத்தைபுடைய 
கனே!; செர்தில்‌ - திருச்செர்தூர்‌ என்னும்‌ திவ்ய க்ஷேத்திரத்‌ 
'இலேயுள்ள, மா- சிறந்த, மலையுறும்‌ - மலையில எழுச்தருளி 
விருக்ன்ற, செம்கல்வராயா - செல்கல்வராயனென்னும்‌ . திருநாமம்‌ 
யூண்டவனே!, எ-று, 

(வி- ரை.) ஆவினன்குடி - இிருவாவினன்‌ தடி, பழரிப்பதி, 
செட்தில்‌ - திருச்செர்னர்‌. இருச்செக்மூர்‌ என்பத, திறாப்பரங்‌ 
குன்றம்‌, இருச்செச்சர்‌, திருவாவினன்குடி, இருவேரகம்‌, குன்று 
தோறாடல்‌, பழமுதிர்சோலை என்னும்‌ ஆறுபடை : வீடுகளில்‌ 
இரண்டாவது படைவீடாக உள்ளது. இத்திவ்ய க்ஷேத்திரத்தைத்‌ 


விருத்தியுரை 87 


இருச்செச்தில்‌ எனவும்‌, இருச்‌ோலைவாய்‌ எனவும்‌, கர்தமாதனம்‌ 
எனவும்‌, சர்தனாசலம்‌ எனவும்‌ கூறுவர்‌. தஇிருரெல்வேலிகஞாத்‌ 
தெற்சே மூன்றுகாத அரத்நில்‌ சமுத்திர நிரத்திலுள்ளது. களப்‌ 
பிரமரிஷியும்‌, வெள்ளை யானையும்‌ பூசித்து அனுக்ரகம்‌ பெற்ற 
ஸ்தலம்‌, இத்‌ தில்ய கேேத்திரமமையை, 
( உலகம்‌ புகழ்ந்த வோங்குயர்‌ விழுச்‌ 
ரலைவாய்ச்‌ சேறலு நிலைஇய பண்பே ?? 
ம்‌ -தீருமுருகாற்றுப்படை 
எனவும்‌, 
6! நாறுமலர்‌ 
கந்தப்‌ பொதும்பரெழு காரலைக்கும்‌ £ரலைவாய்ச்‌ 
செர்திற்‌ பதிபுரச்குஞ்‌ செவ்வேளே ?? 
குந்தர்‌ கலிவெண்பா 
எனவும்‌, 
6 ஒரலை வாய்வரு சேயைப்‌ போற்றுவாம்‌ ?? 
கந்தபுராணம்‌ ' 
Dy ்‌ 
“4 இனமெத்திய பூதப்படை விண்ணோர்‌ புடைசுழச்‌ 
செர்திற்பதி வர்தானருள்‌ ர்நித்நடு சர்தன்‌? 
அகந்தபுராணச்‌ சுருக்கம்‌ 
அ௮னவும்‌, 
“( வளரும்‌ வாழையு மஞ்சளும்‌: இஞ்சியும்‌ இடைவிடாது 
ரெல்இய. மங்கள மஇமை।மர்மகர்‌ செர்திவில்‌ ?? 
அனவும்‌, 
6 முன்றி லின்புறம்‌ அலை பொருத செந்தில்‌ ?? 
௮னவும்‌, 
(( தங்க மாமதில்‌ குழ்திரு செட் தில்‌. ?? 
எனவும்‌, 
( மந்தி ஈடமாடுஞ்‌ செந்தில்‌ ஈகர்‌ ?? 


திருப்புகழ்‌. 


689 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


எனவும்‌, திருச்செர்தூர்‌ ஸ்தல புராணத்தில்‌ இதன்‌ மகிமையை: 
விரித்துச்‌ சொல்லியுள்ளதையும்‌ காண்க, (87). 


சமரா புரிவாழ்‌ சண்முகத்‌ தரசே 

காரார்‌ குழலாள்‌ கலைமக ணன்றாய்‌ 

(ய- ரை) சமராபுரிவாழ்‌ - சமராபுரி யென்னும்‌ திவ்யா 
க்ஷரிஇிரத்திலே வாழ்ன்ற, சண்முசத்து அரசே ஆலு தரு 
முகங்களேயுடைய சண்முகன்‌ என்னும்‌ திருநாமம்‌ பூண்டகோவே |, 
கார்வர்‌ குழலாள்‌ - மேககிறம்‌ போலும்‌ கருநிறமுடைய கூர்தலை 
புடையவளாயெ, கலைமகன்‌ - சரஸ்வதியானவள்‌, ஈன்றாய்‌ - செம்மை 
வாக, எஃறு. 

(விரை) சாரார்‌ குழலாள்‌ என்பதில்‌ கார்‌ என்பது 
கருமையென் ற பண்புப்பெயரின்‌ விகாரம்‌; இஃது ஈறுபோய்‌ 
இடையுகரமும்‌ கெட்டு ஆதிரீண்டது பண்பாகுபெயராய்க்‌ £ருஙிற' 
முடைய மேகத்தை யுணர்த்திற்று, இதனை இருமடியாகு பெயசா 
கவும்‌ கொள்ளலாம்‌. ஷட்‌- ஆறு, ஷண்முகன்‌ - ஆறுமுகன்‌, வட 
மொழி. சமராபுரி - முருகக்‌ கடவுள்‌ எழுக்தருளியிருக்கும்‌ தலங்‌ 
சனி லொன்று, இதனை, திருப்போரூர்‌ என்றும்‌ கூறுவர்‌. இதன்‌ 
மூமையைத்‌ திருப்போரூர்‌ ஸ்தல புராணத்திலும்‌, இருப்போரூர்‌' 
சர்மி முறையிலும்‌ காண்க. . (88), 


என்னா விருக்க யானுனைப்‌ பாட 
எனைத்தொடர்ந்‌ திருக்கும்‌ எந்தை முருகனைப்‌ 


(ப-ரை.) என்டா - என்னுடைய நாக்கல்‌, இருக்க -ஸிற்‌்‌ 
திருப்பதனால்‌, யான்‌ - அடியேன்‌, உனைப்பாட - தேவரீரைப்‌: 
புசழ்ச்து தஇிப்பாடல்களைப்பாடவும்‌, எனை - அடியேனை, தொடர்ச்‌ 
இருக்கும்‌ - தொடர்ச்‌ தள்ள, எர்தை - அடியேன்‌ தர்தையாயெ,, 
முருகனை - முறாகக்‌ கடவுளை, எ-று. 

விரை) என்னாவிருக்க -எனது சாவில்‌ ' வீற்றிறாக்க, 
எர்தை . என்‌ த்தை, இவ்வாறே அர்தை என வருதலும்‌ காண்க. 


விருத்தியுரை 0௭ 
உன்னை என்பதும்‌ என்னை என்பதும்‌ முறையே உனை -எனவும்‌ 
அனை எனவும்‌ வச்த.து செய்யுள்‌ விசாரம்‌; இடைக்குறை, (89) 


பாடினே னாடினேன்‌ பரவச மாக 
ஆடினே னாடினேன்‌ ஆவினன்‌ பூதியை 


(ப-ரை.) பாடினேன்‌ - அதித்துப்‌ பாடினேன்‌, பரவசமாக, 
மிகு களிப்பாக, ஆடினேன்‌ ஆடினேன்‌ ஆடினேன்‌ - .நனச்‌ தமான 
ஈர்த்தனம்‌ செய்தேன்‌, ஆடுதல்‌ செய்தேன்‌, ஆடுதல்‌ செய்தேன்‌ ; 
ஆவினன்‌ பூதியை- திருவாவினன்குடியில்‌ எழுர்தருளியிருக்கும்‌ 
சிவபெருமானின்‌ செல்வத்தை, எஃ று, 

(வி-ரை.) பமவசமாதலாவது தன்னைத்தான்‌ மறந்து 
தெய்வத்‌ இயானத்தில்‌ மனத்தைச்‌ செலுத்தி நிற்றல்‌, பரம்‌- 
மேல்‌, வசம்‌ - இலயித்தல்‌ எனக்கொண்டு மேலான பொருளுடன்‌ 
இலயித்தல்‌ எனினுமாம்‌, ஆவினன்‌ என்பதற்கு ரிஷபத்தை 
வாகனமாக வுடையவன்‌ என்றாவது, அடியார்மீது இரக்கத்தை 
யுடையவன்‌ என்றாவதுகொண்டு சிவபெருமான்‌ எனினும்‌ பொரும்‌ ' 
அம்‌. பூதி - செல்வம்‌, ஈண்டு ஆவினன்‌ பூதி என்றதனால்‌ ப.ரம 
சிவனாலே தரப்பட்ட செல்வம்‌, பக்தியின்‌ முதிர்ச்சி தோன்றத்‌ 
தன்னைத்தான்‌ மறந்து பாடி யாடியதாகப்‌ பேரிய தென்க. (90) 


நேச முடன்யான்‌ நெற்றியி லணியப்‌ 
பாச வினைகள்‌ பற்றது நீங்கி 


(ப-ரை.) பாசவினைகள்‌ - உலக மாயையின்‌ சம்பந்தமான 
'செய்கைகளின்‌, பற்றது - சம்பக்தச்தை, நீங்‌... விட்டகன்று; 
ரேசமுடன்‌ - பிரியத்துடனே, யான்‌ - அடியேன்‌. ரேெற்றியில்‌ . 
அணிய- விபூதியை அதவில்‌ தரித்துக்கொள்ளவும்‌, எ-று. 

(வி- ரை.) பாசம்‌- கட்டு, அன்பு. சான்‌ - என்னும்‌ அசுஸ்‌ 
காமமும்‌, எனது என்னும்‌ மமகாரமும்‌ அவற்றின்‌ சம்பர்தங்களும்‌ 
அறவே விட்டசன்றுபோம்‌. என்பார்‌ அடியேன்‌ பிரியத்‌ தடனும்‌ 
யச்திபுடனும்‌ ரெற்றிபிலே இருவெண்ணீற்றைக்‌ தரித்துச்‌ 


70 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


சொள்ள  பாசவினைகள்‌ பற்றது நீங்‌ என்றார்‌. எனவே, 
கிபூநியை நெற்றியிலே அணிச்‌ துசொள்ளப்‌ பாசவினைகள்‌ பறக்து 
போயின என்பதாம்‌. (91) 


உன்பதம்‌ பெறவே உன்னரு ளாக 

அன்புட னிரக்ஷி அன்னமும்‌ சொன்னமும்‌ 

(ப-ரை. ) உண்பதும்‌ - தேவரிருடைய திறாவடிகளை, பெற2வை 
அடையவே, உன்‌அருள்‌ - தேவரீருடைய இருபையான அ, ஆக - 
என்மீது உண்டாக, அன்புடன்‌ - இருபையோடு, இசக்ஷி - காப்‌ 
பாற்றம்‌ கடவாய்‌ ; அன்னமும்‌ சொன்னமும்‌-சோறும்‌ பொன்னும்‌; 
எ-று, 

(வி-ரை;) பெருமானது இருவருளான அ இருர் தாலொழிய 
யாவரும்‌ அவன்‌ திருவடிகளையடைதல்‌ முடியாதென்பதும்‌ 
அடைய முயல்வதும்‌ கஷ்டசாத்திய சென்பதும்‌ தோன்றவும்‌, 
டதவழும்‌ தவமுடையார்ச்‌ காகும்‌ ? என்னுமா போலேயும்‌ குறிக்‌ 
கவும்‌, திருவாசகம்‌ “(அவனருளாலே அவன்றாள்‌ வ 

* என்னுமாபோலேயும்‌, (உன்பதம்‌ பெறவே உன்னருளாக? என்றார்‌. 


மெத்தமெத்‌ தாக வேலா யுதனார்‌ 
சித்திபெற்‌ றடியேன்‌ சிறப்புடன்‌ வாழ்க 


(ப-ரை.) மெத்த மெத்த ஆக -மிக மிக உண்டாகவும்‌, 
வேலாயுதனார்‌ - லேலாயுதத்தைத்‌ தாங்க முருகக்கடவுள ௧௮, சத்தி 
பெற்று - செல்வாக்கைப்பெற்று, அடியேன்‌, இெப்புடன்‌ - மிக்கு 
பெருமையோடு, வாழ்க - வாழக்கடவேனாகவும்‌, ௭ - று. 

(வி-ரை.) மெத்த ஆச என்பதில்‌ அகரம்‌ தொக்கது. மெத்த 
மெத்த - சாமானிய வசனமான இராமிய வார்த்தை. அடியேன்‌ 
மூராகல்கடவுளுக்கு இட்படவே அவன்‌ இருவருள்‌ மிகவும்‌ பெற்று 
சசலவிதமான சம்பத்தடனே வாழ்வது நிச்சயமாதலின்‌, ௮வனரு 
லே, அடியேன்‌ வேண்டுவன யாவற்றையும்‌ பெற்று மிச்ச 
பெருமையோடும்‌ அழகோடும்‌ வாழ்வேனாக என்பார்‌, * அடியேன்‌ 


விருத்தியுரை 7a 


சிறப்படன்‌ வாழ்க? எனத்‌ தம்மைத்‌ தானே வாழ்த்தின ரென்க. 
அடியேன்‌ முருகக்‌ சடவுளின்‌ இருவருள்‌ பெற்றுச்‌ சகலமான 
சம்பத்‌ தச்சளும்‌ பெற்று மிக்க பெருமையோடு வாழ்வேனாகவும்‌ 
என்பதாம்‌. 

உலூல்‌ பெறவேண்டியவை தனதான்யாதிக ளாகையால்‌, 
“அன்னமும்‌ சொன்னமும்‌! என்றார்‌. (99) 


வாழ்க வாழ்க மயிலோன்‌ வாழ்க 
வாழ்க வாழ்க வடிவேல்‌ வாழ்க 


(ப-ரை) மயிலோன்‌- மயில்வாசனத்தில்‌ ஆரோகணித்‌ 
தெழுர்தருளி வந்தருள்‌ பாலிப்பவனே! வாழ்க வாழ்க வாழ்க - 
வாழக்கடவை, வாழக்கடவை, வாழக்கடவை; வடிவேல்‌ - தேவரீர்‌ 
இருக்கரத்தே பொலியும்‌ கூர்மையுள்ள  வேலாயுதமான த, 
வாழ்க வாழ்க வாழ்‌5 - வாழச்கடவது, வாழக்சடவது, வாழச்‌ 


கடவது, எ-று, 


(வி-ரை.) வாழ்க என்பது வாழ்த்துதல்‌ பொரு ளில்‌ வர்த 
வியங்கோள்‌ வினைமுற்று, முருகக்‌ கடவுள்‌ வாழின்‌ இவ்வுலகம்‌ 
வாழும்‌, இவ்வுலகம்‌ வாழின்‌ தாமும்‌ வாழலாம்‌ என்னும்‌ அவா 
மேலிட்டுச்‌ கூறியதாம்‌. 

்‌ வாழ்த்‌ துவ தும்‌ வானவர்க டாம்வாழ்வான்‌ மனநின்பால்‌ 
தாழ்த்துவதும்‌ தாமுயர்ர்‌து தம்மையெல்லார்‌ தொழவேண்டி 
குழ்த்துமது கரமுமலும்‌ தாரோயை நாயடியேன்‌ 
பாழ்த்தபிறப்‌ பறுத்‌ திவோன்‌ யானு முன்னைப்‌ பரவுவனே ?? 
திருவாசகம்‌ 
என்றபடி சர்வலோக கர்த்தாவுக்குச்‌ ௪.ரணியனாக அமைந்தவன்‌ 
வாழ்த்துச்‌ கூறுவதும்‌ பொருத்த மூடையதாசலின்‌, முருகப்பெரு 
- மானுச்கும்‌ அப்‌ பெறாமான்‌ இருக்கரத்தில்‌ வீற்றிருச்ன்ற பெருமை 
மிச்ச சேமப்பெரு வேலுக்கும்‌ வாழ்த்துச்‌ கூறுமுகத்தான்‌ 
மயிலோன்‌ வாழ்க...வடிவேல்‌ வாழ்க? என்றார்‌. 


72 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


4 வென்றிபுனை யெஃகமது விஞ்சைதரு குன்றை 
வன்றிரல்சொ டாரகனை வல்லையி லழித்தே 
யொன்றுதிரல்‌ வீரரை யெழுப்பிபுயர்‌ கங்கை 
சென்றதனி லாடுபு திரும்பியதை யன்தே!! 
கந்தபுராணச்‌ சுருக்கம்‌ 
என்றபடி, தேவர்கள்‌ இன்பத்தை மொழித்து அவர்களுக்கு 
இன்பத்தை யளித்தராளியதும்‌, தர்மத்தை நிலைசாட்டிச்‌ சாதல்‌ 
களைப்‌ பரிபரலனஞ்‌ செய்து வருவதற்குக்‌ காரணமாக நிற்பதும்‌ 
அம்முருகன்‌ சைவேலே யாதலால்‌ அதனையும்‌ வாழ்த்‌ தியவாறாம்‌- 
இசனாலேசான்‌, 
॥ருன்த மெரிர்ததுவுங்‌ குன்றப்போர்‌ செய்த அவு 
மன்றல்‌ கமரரிடர்‌ இர்ச்ச.தவு--மின்றென்னைக்‌ 
சைவிடா நின்றதுவுல்‌ கற்பொதும்பிற்‌ காத்த.துவு 
மெய்விடா வீரன்‌ கைவேல்‌ ?? 
எனவும்‌, 
மலீரவே றாரைவேல்‌ விண்ணோர்‌ சிறைமீட்ட 
இிரவேல்‌ செவ்வே டிறாக்கைவேல்‌— வாரி 
குளித்தவேல்‌ கொற்றவேல்‌ சூர்மார்புங்‌ குன்றும்‌ 
தளைத்தவே லுண்டே அணை?! 
எனவும்‌ கூறினர்‌. மேலும்‌, வேலைவாழ்த்தும்‌ விஷயங்கள்‌ புறப்‌ 
பொருளில்‌ காணலாம்‌. வாழ்க என்னும்‌ அடுக்கு மூழ்வின்சண்‌ 
அந்தது, முருகக்‌ கடவுளுக்கும்‌ அவன்‌ இருக்கை வேலுக்கும்‌ 
வாழ்த்‌ துச்கூறி யருளியதாம்‌. (94) 


வாழ்க வாழ்க மலைக்குரு வாழ்க 
வாழ்க வாழ்க மலைக்குற மகளுடன்‌ 
ப்‌ ரை மலக்குரு - குறிஞ்சி நிலமாய்‌ மலையிலே தம்‌ 
விருக்சன்ற ப.ரமகுருவான முருசச்கவுடனே !, ம$லக்குறமகளுடன்‌- 
(சேகர்‌) மலைகளிலே வாசஞ்செய்சன்ற வேடுவர்களின்‌ வளர்ப்‌ 
புப்‌ புதல்வியாயெ வள்வியம்மையாருடனே, வாழ்க வாழ்க வாழ்க 


விருத்தியுரை 78 


அாழ்ச வாழ்ச - வாழ்ச்திருக்சக்கடவை, வாழ்ர்‌திறாச்கக்கடவைடி 
அாழ்ம்‌திருக்சகக்கடவை, வாழ்ர்திறாச்சச்கடவை, வாழ்ர்திறாக்கக்‌ 
கடவை, எ-று, 

(வி- ரை.) (மலக்குரு? என்பதை விளியாக்காமல்‌ பரமா 
சாரியரான முருகப்பெருமான்‌ எனினுமாம்‌, அற்றேல்‌, (மலைக்‌ 
குரு வாழ்க வாழ்‌? எனவும்‌ (மலைக்குற மகளுடன்‌ வாழ்ச வாழ்க? 
எனவும்‌ கூட்டிப்‌ பொருளுரைக்க, “மலைக்குரு? என்பது மலைக்‌ 
குசைகளிலே தங்இயிறாக்ின்ற சற்குரு எனப்‌ பொருள்படும்‌, 
திறாப்பரக்குன்ற முதலிய மலைக்குசைகளில்‌ திருக்கோயில்‌ 
கொண்டனராதலின்‌,  மலைக்குரு ? எனப்பட்டார்‌. சிவபெருமா 
னுக்கும்‌ ஒரு காலத்தில்‌ பிரணவப்‌ பொருளைச்‌ செவியறி 
அற த்தியவ ராதலின்‌, (குரு? என்னும்‌ திருஈாமம்‌ ஏற்பட்ட 
தி. இதனை, 

(மட்டவிமும்‌, 
பொன்னம்‌ கடுக்கைப்‌ புரிசடையோன்‌ போழற்றிசைப்ப, 
முன்னம்‌ பிரம மொழிந்தோனே ?! _ கந்தர்‌ கலிவெண்பா 


“( முற்றொருய்‌ குணரு மாதி முதல்வகே ளுலக மெல்லாம்‌ 
பெற்றிடு மவட்கு நீமுன்‌ பிறருண ராத வாற்றாற்‌ 
சொற்றதோ ரினைய மூலத்‌ தொல்பொருள்‌ யாருங்‌ கேட்ப 
விற்றென வியம்ப லாமோ மறையினா லிசைப்ப தல்லால்‌ ?? 


5! என்றலு ஈகைத்து மைந்த வெமக்கருண்‌ மறையி னொன்னாத்‌ 
தன்றிருச்‌ செவியை ஈல்கச்‌ சண்முகன்‌ குடிலை யென்னும்‌ 
ஒன்றொரு பதத்தி லுண்மை யுரைத்தன னுரைத்தல்‌ கேளா 
ஈன்றருள்‌ புரிர்‌ தா னென்ப ஞானகா யகனா மண்ணல்‌ ?? 

கந்தபுராணம்‌ 

4 அச்தணனுகச்‌ கருள்புரிக்தே யறுமுகனைக்‌ கவானிடைவைத்‌ 
தம்துகுடிலைப்‌ பொருணீ யுரைத்தியென வுரைத்‌ ர்ததுகேட்‌ 
டெர்தைமஃழ்ம்‌ தருங்கயிலை யெய்தினான்‌ குறுமுனிக்குச்‌ 


சுச்தரமூ லப்பொருளைச்‌ சொல்லினான்‌ குமரேசன்‌ 22 
—கந்தபுராணச்‌ சுருக்கம்‌ 


74 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


என்பனவற்று திக, பரம குருவா முருகக்கடவுள்‌ வள்ளி: 
யம்மையாருடனே சேர்ம்‌ து வாழ்ர்திறாப்பாராக என்றதாம்‌. (95) 


வாழ்க வாழ்க வாரணத்‌ துவசம்‌ 

வாழ்க வாழ்கவென்‌ வறுமைக ணீங்க 

(ப-ரை.) வாசணத்‌ தவசம்‌ - கோழிச்‌ சேவற்கொடியமான அ, 
வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க - வாழக்கடவது, வாழக்கடவஅ, 
வாழக்கடவஇ, வாழக்சடவது ; என்‌ வறுமைகள்‌ - அடியேனுடைய 
தமித்‌ திங்கள்‌, நீங்க - நீங்குவனவாக, எ-று, 

(வி. ரை.) வாரணம்‌ என்பது கோழிச்சாதியின்‌ பொழுப்‌ 
பெயர்‌, அஃது ஈண்டு சோழிச்‌ சேவலை யுணர்த்திற்று, முருகக்‌ 
கடவுளுக்குச்‌ சேவற்கொடியும்‌ மயில்வாகனம்‌ போலவே மிகவும்‌. 
முக்யெமானதால்‌, £ வாரணச்‌ துவசம்‌! என்றார்‌. 

ஒரு வீரனது வெற்றிக்கும்‌ புகழுக்கும்‌ காரணமாக நிற்பது 
கொடியே யாசலால்‌, சேவற்கொடியை வாழ்த்தினர்‌. கூபன்‌ 
மனே முடிவில்‌ முருகக்‌ கடவுளுக்குச்‌ சேவற்‌ கொடியாக அமைச்‌ 
தான்‌ என்க, இதனை, 

“( மணிஇினர்‌ வரைய சொன்று மரகதப்‌ பிறங்க லொன்றும்‌ 
துணேயடி றகர்‌ பெற்றுச்‌ சூற்புய லழிய வார்த்துத்‌ 

'இணிரில விசும்பின்‌ மாட்டே சென்றெனச்‌ சேவ லோடு 

பிணிநுக வுருவாய்‌ வச்து பெருந்தகை முன்னம்‌ புச்சான்‌. 

௮ச்சண மெம்பி சான்ற னருளினா லுணர்வு சான்ற 

குக்குட வுருவை சோகக்‌ கடி.தினீ கொடியே யாக 

மிக்குயர்‌ மது தேரின்‌ மேவினை யார்த்‌தி யென்னத்‌ 

தக்கதே பணியி தென்னா வெழுர்தது தபித்து விண்மேல்‌. 

செர்மிறல்‌ கெழீஇய கூட்டச்‌ சேவலங்‌ கொடியொன்‌ றா : 
முன்னுறு மனத்திற்‌ செல்லு முரண்டகு தடச்சேர்‌ மீப்போ 
யர்சில வரைப்பி னண்ட மிடிபட விருமே றுட்க 

வன்னியம்‌ பெருவ வார்த்து மற்றவ ணுற்ற தன்றே? 
எனவும்‌, கந்தபுராணம்‌ 


விருத்தியுரை 1& 


( போரவுணன்‌, 
அங்கமிரு கூறா யடன்மயிறுஞ்‌ சேவலுமாய்த்‌ 
அல்கமுட னார்த்தெழும்து தோன்றுதலும்‌ அம்கவற்றுள்‌ 
றுமர வைப்பொருத த்ரமயில்‌ வாகனமா 
ஏறி ஈடாத அ மிளையோனே--மாறிவறா 
சேவற்‌ பகையைத்‌ இறல்சேர்‌ பசாகையென 
மேவத்‌ தனித்துயர்த்த மேலோனே ?? 
எனவும்‌, குந்தர்‌ கலிவெண்பா 
“& ஆறுந்திய முடிகொண்டவ னதுகண்டசுமேச 
னமராடி யி& க்குஞ்‌ செயலாலங்‌ கவன்மீதே 
யேறுஞ்செயல்‌ போலப்‌ பொலி நீலச்சிசிமேலே 
யேறிக்கொடி தானாக விருஞ்சேவ லுயர்த்தான்‌ ?? 
-தந்தபுராணச்‌ சுருக்கம்‌ 
எனவும்‌ கூறியவற்றா னறிக. 
அன்றியும்‌, யுத்தகாலத்தில்‌ அக்னி பகவானும்‌ குமரக்‌ 
கடவுளுக்குச்‌ சேவற்கொடியாக அமர்ட்திறார்தனன்‌ எனக்‌ கந்த 
புராணத தா லறியலாம்‌, “கொடிது கொடிது வறுமை கொடிஅ?? 
என மிக வருத்தும்‌ வாளாகலான்‌ அவ்‌ வறுமை அறவே அகன்‌ 
ரெொழிய வேண்டுமென்பார்‌, “£ வறுமைக ணீங்க ?? என்றார்‌. 
சேவற்‌ கோழியாகய தேவரீர்‌ கொடியானது வாழ்ர்‌ திறாப்ப 
தாக, அடியேன்‌ தரித்திரம்‌ ஒழிம்‌து போகும்படியாசத்‌ தேவரீர்‌ 
பெருமை என்றும்‌ நிலைபெற்று வாழ்ர்திரறாப்பதாக என வாழ்த்திய 
தாம்‌, எனவே, முருகப்பெருமானே! நின்‌ சேவற்கொடியும்‌ 
புகழும்‌ வாழ்ந்து என்‌ வறுமை ஒழிக என்றதாம்‌, (06), 
எத்தனை குறைகள்‌ எத்தனை பிழைகள்‌ 
எத்தனை யடியேன்‌ எத்தனை செயினும்‌ 
(ப-ரை:) அடியேன்‌ - ே 'தவரீருக்கு அடிமைப்பட்டவனாகய 
சான்‌, எத்தனை குறைகள்‌ - எவ்வளவு குற்றங்களை, செய்யினும்‌... 
செய்தாலும்‌, எத்தனை எத்தனை எத்தனை பிழைகள்‌ - எவ்வளவு! 
எவ்வள்வு எவ்வளவு தப்பிதங்களை, செயினும்‌ - செய்தாலும்‌, எ-று. . 


78 கந்தர்‌ சஷ்டி, கவசம்‌ 
(வி-ரை) இவ்வளவென்று அறுதியிட்டுச்‌ சொல்ல முடியா 


தனவாடிய குறையான கன்மங்களையும்‌, எவ்வளவு படப்பு பட 
களவு பிழையான காரியங்களையும்‌ தேவரீருக்கு அடிமைப்பட்ட 
சான்‌ இயற்றினாலும்‌ எனச்‌ தம்‌ இழிவை வெளிப்படுத்‌ தியதாம்‌, 
எத்தனை குறைகள்‌ எத்தனை எத்தனை பிழைகள்‌, அடியேன்‌ 
எத்தனை செய்தால்‌ எனக்‌ உட்டிப்‌ பொருளுளைக்இனும்‌ அமையும்‌. 
அடியேன்‌ என்பதற்கு தேவரீருக்கு அடிமைப்பட்டவனாயெ அறி 
விலியாய யான்‌ என்றாவது, அடியவனும்‌ நின்‌ புதல்வனுமாகயெ 
யான்‌ என்றாவது பொரு ஞசைச்கலாம்‌. (97) 


பெற்றவ னீகுரு பொறுப்ப துன்கடன்‌ 
பெற்றவள்‌ குறமகள்‌ பெற்றவ ளாமே 


(ப-ரை.) பெற்றவன்‌ நீ- அடியேனைப்‌ பெற்ற தர்சையும்‌ 
யே; குரு£- அடியேனுக்குக்‌ குருவும்‌ நீயே; குறமகள்‌ - குறவர்‌ 
குடியிலே வளர்ந்த வள்ளியம்மையாரே, பெற்றவள்‌ பெற்றவ 
னாம்‌ - அடியேனைப்‌ பெற்றெடுத்த தாயாருமாவாள்‌, தாயாருமா 
வாள்‌; பொறுப்பது உன்கடன்‌ - (ஆதலால்‌) பொறுத்தருளுவ.து 
தேவரீர்‌ கடமையாகும்‌, எ-று, 

(வி. ரை.) 8 என்பது இரண்டிடத்திற்கும்‌ கூறப்பட்ட து 
பெற்றவன்‌, குரு என்பவைகளில்‌ உம்மைகள்‌ தொச்சன; 

முருகக்கடவுளே! தர்தையும்‌ குருவும்‌ நீரே யாகையாலும்‌ 
வள்ளியம்மையார்‌ தாயாராகையாலும்‌, மைர்தனாயெ அடியேன்‌ 
பிழைகளைப்‌ பொறுத்தருளவேண்டுவ அ தேவரீர்‌ கடமையேயாகும்‌ 
என்றதாம்‌. வள்ளியம்மையாரின்‌ சிறப்பை நோக்கியே ஒரு 
முறைக்கு இருமுறை (பெற்றவளாம்‌! என்றார்‌. (98) 

பிள்ளையென்‌ றன்பாய்ப்‌ பிரிய மளித்து 
மைந்தனென்‌ மீதுன்‌ மனமககிழ்ந்‌ தருளித்‌ 


(ப - ரை) பிள்ளை என்று: (மேலே கூறியபிரகாரம்‌ அடி 
மயன்‌ தேவரிருச்குப்‌ புத்திரனாக அமைச்தபடியினாலே தேகரீர்‌ 


விருத்தியுரை 7 


அடியேனைக்‌) குமாரனென்றே கருதி, மைர்தன்‌ என்மீ.அு - புதல்வ 
னாயெ அடியேன்மேல்‌, உன்மனம்‌ மஒழ்ர்து அருளி - தேவரீர்‌ 
திருவுளம்‌ மூழ்ச்ரி சொண்டருளி, அன்பாய்‌ -. அன்பா, பிரி 
யம்‌ - அடியேன்‌ விரும்பி வேண்டுபவைகளை, அளித்து - இருபை 
யால்‌ வழக்‌, எ. று. 


(வி-ரை.) பிரியம்‌ என்பது ஈண்டு வேண்டுபவைகளும்‌- 
விரும்பப்படுவனவுமாிய பொருள்களை உணர்த்திற்று; மைந்தன்‌ 
என்பதில்‌, மைச்து - பகுதி, மைர்து - வலிமை, அழகு, - (99) 


தஞ்சமென்‌ றடியர்‌ தழைத்திட வருள்செய்‌ 

கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ விரும்பிய 

(ப- ரை, ) கர்தர்‌ சஷ்டி கவசம்‌ - கந்தர்‌ சஷ்டி கவசமாயெ 
இம்‌ மந்திரத்தை, விரும்பிய - பக்தியோடு விரும்பிப்‌ படித்தவர்‌ 
களும்‌, தஞ்சம்‌ என்ற அடியர்‌ - துணையென்று தேவரிரை வச்‌ 
தடைர்தவர்சளுமாயெ குசனடியார்கள்‌; தழைத்திட - செழித்து 
வளரும்படியாக, ௮ருள்செய்‌-இருபை செய்யக்கடவாய்‌, எ-று, 

(வி- ரை.) என்ற அடியார்‌ என்பது ஈண்டு அகரம்‌ தொக்கு: 
என்றடியவர்‌ என வந்தத தொகுத்தல்‌ விகாரம்‌. முருகக்கடவுளே ! 
கந்தர்‌ சஷ்டி சவசமென்னும்‌ இம்‌ மந்திரத்தை பக்தியோடும்‌ செத்‌ 
தையோடும்‌ ஆசாரத்தோடும்‌ ஒதுபவராிய குகனடியார்கள்‌ செழித்‌ 
தோங்குமாறு அருள்‌ பாலிப்பாயாக என வேண்டிக்‌ கோடலாம்‌, 

கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ என்பது கந்தரது சஷ்டி கவசம்‌ என 
விரிர்‌து ஆறாம்‌ வேற்றுமைத்‌ தொகைநிலைத்‌ தொடர்‌ மொழி. கந்தர்‌ 
என்பதில்‌ அர்‌ -நெப்பமைந்த மரியாதை விகுதி. இத, ஸ்கக்தர்‌ 
என்னும்‌ வடசொல்லின்‌ திரிபு. (100). 


பாலன்‌ றேவ ராயன்‌ பகர்ந்ததைக்‌ 
காலையில்‌ மாலையில்‌ கருத்துட னாளும்‌ 


(ப - ரை.) பாலன்‌ - (மூருசச்‌ கடவுளுக்கும்‌) புதல்வனாயெ 
தேவராயன்‌ - தேவராயனென்னும்‌ பெயரினையுடைய அடியேன்‌, 


78 கந்தர்‌ சஷ்டி, கவசம்‌ 


பகர்ர் ததை - கூறிய இத்‌ தோத்திரத்தை, மாளும்‌ சருத்துடன்‌ - 
இனம்தோறும்‌ ஈல்ல வாழ்வு பெறுதல்‌ வேண்டும்‌ என்னும்‌ எண்‌ 
சத்துடன்‌, சாலையில்‌ மாலையில்‌ - சாலைப்பொழுதிலும்‌ மாலைப்‌ 
பொழுதிலும்‌, எ. று, 

(வி-ரை) அறிவின்மை ௮சலாதவன்‌ எனத்‌ தம்மை யிழிவு 
படுத்‌ இல்‌ கூறவே, (பாலன்‌? என்றார்‌. தேவரீர்‌ அருமை பெருமை 
களை அறியாத எளிய சேவராயன்‌ எனத்‌ தம்மை இழிவுபடுத்தில்‌ 
கொண்டே, (பாலன்‌ தேவராயன்‌? என்றார்‌, (தேவராயன்‌? என்ப 
தற்குத்‌ தேவர்‌ தலைவன்‌ என்றாவ அ, பூசேவராயெ அந்தணர்களில்‌ 
தலைவர்‌ என்றாவத பொருளுசைக்இனு மமையும்‌, (101) 


ஆசா ரத்துடன்‌ அங்கம்‌ துலக்கி 
நேச முடனொரு நினைவது வாகிக்‌ 
கந்தர்‌ சஷ்டி: கவச மிதனைச்‌ 

சிந்தை கலங்காது தியானிப்‌ பவர்கள்‌ 


(ப-ரை.) ஆசாரத்துடன்‌ - ஒழுச்கத்தடனே, அங்கம்‌ 
அலக்‌ - தேகத்தைச்‌ சத்‌ திசெய்துகொண்டு, சேசமுடன்‌ - பிரியத்‌ 
அடனே, ஒரு நினைவ துவா - ஒரே மனதாக, கந்தர்‌ சஷ்டி. சவசம்‌ 
இதனை - கந்தர்‌ சஷ்டி, கவசமென்னும்‌ இம்மரம்‌ திரத்தை, சிர்தை 
கலங்காது - மனம்‌. கலங்காமல்‌, தியானிப்பவர்‌ - (நாடோறும்‌) ரச்‌ 
இப்பவர்கள்‌, எ- று. 

(வி- ரை.) ஆசாரம்‌. - ஒழுக்கம்‌; எண்டு ஈல்லொழுக்கம்‌ 
என்பதாம்‌, சைவாசாரம்‌ மதாசாரம்‌ குலாசா.ரம்‌ மரபாசா.ரம்‌ என 
வழக்கில்‌ வருதலுல்‌ காண்க, 

ஆசாரம்‌ - ஆசரித்தல்‌, ஈடத்தல்‌; ஈல்லொழுக்கங்களைக்‌ கைக்‌ 
கொண்டு கல்ல தண்ணீரால்‌ ஸ்சானபானாஇகளை முறைப்படி 
செய்து சரீரத்தை சுத்திசெய்து கொண்டு முகத்தைத்‌ அலக்ித்‌ 
இருவெண்ணீறணிய வேண்டுமென்பார்‌, 'அசாரத்துடன்‌ அங்கம்‌ 
துலச்‌இ? என்றார்‌. இக்இத்தலுக்குச்‌ காரணமாயிருப்ப து மனமா 
கலின்‌ ௮ (ச்தை? எனப்பட்டது. ஐம்பொறிகளையும்‌ ஜம்‌ 


விருத்தியுரை 79 


புலன்‌: போகும்‌ வழியிலேயே போகவிடாமல்‌ ரிஷ்டையின்கண்‌ 
மிறுத்த வேண்டுமென்பார்‌ “ரேச முடனொரு நினைவது வாஇ?? 
என்றார்‌. எனவே ஈல்ல நியமத்‌ துடனே கர்தர்‌ சஷ்டி கவசத்தை 
மனங்கலங்காமல்‌ சாடோறும்‌ சிர்திப்பவர்கள்‌ ஈன்மைமடைவார்ச 
ளென்பதாம்‌, ஆகவே இக்‌ கவசத்தைத்‌ இயானம்‌ புரிபும்‌ நெறி 
, யினை வகுத்தும்‌ தொகுத்‌ தம்‌ சொல்லியதாமென்க, (102, 103) 


ஒருநாள்‌ முப்பத்‌ தாறுருக்‌ கொண்டு 
ஓதியே செபித்து உகந்துநீ றணிய 


(ப- ரை.) ஒருநாள்‌. - ஒரு: இனத்திற்கு, முப்பத்தாறு உருக்‌ 
கொண்டு - முப்பத்தாறு உறா வீதம்‌ மனத்துட்கொண்டு, தத. 
சொல்லி, செபிச த. - செபஞ்‌ செய்து, உகந்து. - சம்தோஷித்து, 
நீறு அணிய - விபூதியைத்‌ தரித்து: முரறாகக்கடவுளை வணம்‌இ வழி! 
யாடியற்ற, எ-று, 


(வி-.ரை.). மந்திரத்தை ஒருமுறை ஜெபித்தலுக்கு தர்‌ 
உறாஎன்று பெயர்‌ ; ஜெபித்தல்‌ - உருவேற்றல்‌, சாளொன்றுச்கு 
முப்பத்தாறு உரு ஜெபிக்கவேண்டுமென்று கூறியதாம்‌: அவ்வாறு 
மூப்பத்தாறு.உரு;ஜெபித்தால்‌. பலன்‌ அதிசமாமென வலியுறுத்திய 
தோடு. இனிக்‌ இழேவரும்‌ வரிகனால்‌ அவ்வாறு முப்பத்தாறு 
உருக்கொண்டு. ஜெபிப்பவர்‌. பலன்‌ அதிகமாம்‌. என்றார்‌. . எனவே, 
மூருசச்சடவுளை: முப்பத்தாறுருக்கொண்டு ஜெபித்தால்‌ டையாத 
பாக்யெத்தைக்‌. இட்டலாகுமெனக்‌ கூறியதாம்‌. : முப்பத்தாறுரு? 
என்பதற்கு முப்பத்தாறு வகையான உருவத்தை மனத்திலே 
வைத்துக்கொண்டு எனப்‌ பொருள்‌ கூறினும்‌ கூறலாம்‌. என்‌ 
னெனில்‌, முருகப்பெருமான்‌ இருவடிவங்கள்‌ பல்வேறு வகை 
யுடையனவா யிருந்தாலும்‌ பீஜாகூர ஸ்ஹிசமரன இருவடிவங்கள்‌ 
மூப்பத்சாறே எனக்‌ கூறியிருச்சன்றமையால்‌ அவ்வுருவங்களை 
ஜெபித்தல்‌ என்பதாம்‌, ஒதயே ஜெபித்து என்பதற்குப்‌ பரமாசாரி 
யன்‌ உபதேசஞ்‌ செய்தருள்‌ கேட்ணெர்ர்‌ ௮. எனினுமாம்‌. (104) 


80 கந்தர்‌ சஷ்டி உரை 


அஷ்டதிக்‌ குள்ளோர்‌ அடங்கலும்‌ வசமாய்த்‌ 
திசைமன்ன ரெண்மர்‌ செயல தருளுவர்‌ 


(ப-ரை.) அஷ்டதிக்கு - எட்டுத்‌ இசைகளிலும்‌, உள்ளோர்‌ 
அடங்கலும்‌ - இருப்பவர்களாய ௪மஸ்தமான ஜனங்களும்‌, வ௪ 
மாய்‌ - ழ்படிதலாஃ, இசைமன்னர்‌ - எட்டுத்‌ இக்குகளையும்‌ 
காவல்புரின்ற தலைவர்களாய, எண்மர்‌ - எட்டுப்‌ பேர்களும்‌, 
செயலது அருளுவர்‌ - தங்கள்‌ தங்கள்‌ இருபையைப்‌ பெருக்கி 
அருளுவார்கள்‌, எ-று, 


(வி- ரை) அஷ்டம்‌ - எட்டு. அஷ்டதிக்கு - ழக்கு, தென்‌ 
ழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு; 
வடழெக்கு என்பன. எட்டுத்‌ இக்குகளிலு முள்ளவர்களாகிய 
தேவர்‌, மக்கள்‌, அசுரர்‌, மறையோர்‌ முதலாக என்பதற்றா) 
£ அஷ்ட திக்குள்ளோர்‌ ? என்றதாம்‌. வசமாக என்பது வசமாய்‌: 
எனத்‌ இரிந்து வந்தது. வசமாதல்‌ - தான்‌ சொல்லியதைச்‌ 
சொல்லியபடி. செய்து, வணக்‌இ நிற்றல்‌, இசா என்பது இசை 
யென்றாயிற்று, கலா. கலை, சலட்‌ லே என்பனபோல. திசா 
மன்னர்‌ . இசைமன்னர்‌, திக்குகளிலுள்ள மன்னர்‌. எண்மர்‌ -. 
எட்டுப்பேர்‌; இசைமன்னர்‌ எண்மர்‌ - அஷ்டதிக்குப்‌ பாலகர்‌ 5 
அஷ்டஇக்ருப்‌ பாலகராவர்‌ : இர்‌திரன்‌, அகணி, இயமன்‌, நிருதி 
வருணன்‌, வாயு, குபேரன்‌, ஈசானன்‌ என்பவர்கள்‌. இவர்கள்‌ 
முறையே: ழக்கு, தென்டழக்கு; தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, 
வடமேற்கு, வடக்கு, வடழெக்கு ஆயெ இசைகளுக்குத்‌ தலைல: 


சாவர்‌, 


முருகக்கடவுளது சஷ்டி கவசத்தைப்‌ பக்தியோடு பறித்து 
வணங்கும்‌ விசேஷத்தினால்‌ :எட்டுத்‌ இக்குகவிலும்‌ உள்ளவர்ச 
னாஇய எல்லோரும்‌ ஈமக்குக்‌ €ழ்ப்படிச்சவர்களாவதடன்‌ அஷ்ட 
திக்குப்‌ பாலகர்களும்‌ தம்சன்‌ இசைகளைக்‌ காவல்‌ புரியும்‌ தங்கள்‌ 
காவற்‌ ரொழிலை அருளுவர்‌ என்றதாம்‌. (105) . 


விருத்தியுரை ' 81 


மாற்றல ரெல்லாம்‌ வந்து வணங்குவர்‌ 

நவகோண்‌ மகிழ்ந்து நன்மை யளித்திடும்‌ 

(ப- ரை.) மாற்றலர்‌ எல்லாம்‌ - பகைவர்‌ எல்லோரும்‌, வர்‌. 
வணங்குவர்‌ - தாமேவர்‌.து வணங்குவார்கள்‌ ; ஈவகோள்‌ - ஒன்ப 
இரகங்களும்‌, மூழ்கச்‌ து -சர்தோஷித்து, ஈன்மை அளித்திடும்‌- 
ஈலத்தைக்‌ கொடுக்கும்‌, எ-று, 

(வி- ரை.) ஈவகோள்‌ - சூரியன்‌, சந்திரன்‌, செவ்வாய்‌, 
புதன்‌, வியாழன்‌, வெள்ளி, சனி, ராகு, கேது என்பன. 

இந்தக்‌ கந்தர்‌ சஷ்டி கவச பா.ராயணத்தால்‌ பகைவர்கள்‌ 
தாமே வந்து தலைவணங்குவார்கள்‌. ஈவக்‌இிரகங்களும்‌ சந்தோ; 
மடைந்து இன்பங்களைக்‌ கொடுக்கும்‌ என்பதாம்‌, ஈவச்‌ரகக்கள்‌ 
தங்கள்‌ மாறுதல்களினாலேயே உயர்த்தியும்‌ தாழ்த்தியும்‌ ரன்மை 
இிமைகளைக்‌ கொடுப்பனவாக இருக்தாலும்‌, அவைகளும்‌ கந்தர்‌ 
சஷ்டி கவசமாகிய இம்‌ மந்திரத்தைப்‌ பாராயணம்‌ புரிவதால்‌ 
அவைகள்‌ தங்களுக்கு உள்ள பலங்குறைர்‌து போவதோடல்லாமல்‌ 
அவைசள்‌ பாராயணம்‌ செய்பவர்மேல்‌ மிச்ச சர்தோஷமடைர்கு 
எல்லாவிதமான இன்பங்களையும்‌ குறைவற அளிக்கும்‌ என்பார்‌ 
£ஈவகோள்‌ மூழ்ர்து ஈன்மை யளித்திடும்‌? என்றார்‌. (106) 


நவமத னெனவும்‌ நல்லெழில்‌ பெறுவர்‌ 
எந்த நாளுமீ ரெட்டா வாழ்வர்‌ 


(ப- ரை.) சவம்‌ - புதுமையாக, மதன்‌ எனவும்‌ - மன்மதன்‌ 
என்று சொல்லும்படிக்கும்‌, ஈல்லெழில்‌ -ஈல்ல அழகை, பெறுவர்‌ - 
அடைவர்‌, எந்த காளும்‌-எர்‌.த இனத்திலும்‌, ஈரெட்டா “பதினா. 
மூக. வாழ்வர்‌ - நிலைபெற்று வாழ்வார்கள்‌, எ. று. 

(வி- ரை.) ஈவமதன்‌ - புதிய மன்மதன்‌; பழைய மன்மதனை 
தும்‌ சோற்கச்‌ செய்யும்‌ பேரழகுனடையவனாகத்‌ சோற்றுதல்‌, எச்‌ 
காலத்திலும்‌ மார்ச்சண்டேயரைப்‌ போல என்றும்‌ பதினாறு 
வயதாகவே பாலகுமாமனாகவே' விளங்குவர்‌ என்பார்‌ /எச்த 
சரளுமீ ரெட்டா வாழ்வர்‌? என்றார்‌, எனவே வாலப்பருகம்‌ 


6 


82 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


என்றும்‌ ரீல்சாவளமையொடு பொலிச்திறாப்பர்‌ என்பது பெற்றாம்‌. 


ஈர்‌ எட்டு- இரண்டாகிய எட்டு, பண்புத்‌ தொகை, * ஈரெட்டா 
வாழ்வர்‌? என்பதற்குப்‌ பதிறை மக்‌ சட்பேறாயெ செல்வமுண்‌ 
டாச வாழ்வார்சள்‌ எனப்‌ பொருளியம்பினும்‌ அமையும்‌, (107) 


கந்தர்கை வேலாங்‌ கவசத்‌ தடியை 

வழியாய்க்‌ காண மெய்யாய்‌ விளங்கும்‌ 

(ப- ரை.) சந்தர்‌ - கந்தசவாமியாருடைய, , கைவேலாம்‌ 
இருக்கமத்‌திலே விளங்கும்‌ வேலாகிய, கவசத்து - இச்கவசத்தின்‌, 
அடியை - ஒரடியை, வழியாய்‌ - முறைமையாக, காண... கண்ணால்‌ 
கண்டு படித்‌. தவச, மெய்யாய்‌ - உண்மை மார்க்‌ சமான து உண்டா, 
விளங்கும்‌ - பிரகாசிக்கும்‌, எ - று. 

(வி- ரை.) கர்தசவாமியாருடைய திருக்க ரத்‌ திலிருக்ன்ற 
வேலாயுதத்தைப்போலப்‌ பகையைப்‌ போக்‌ இனிமை இயற்றத்‌ 
தம்சகான தன்மை உள்ளது இந்த உடற்காப்பு மந்திரமா 
கந்தர்‌ சஷ்டி ௧௨௪ மென்பார்‌ 4 கச்தர்‌ கைவேலால்‌ கவசம்‌ ? என்‌ 
மூர்‌. இக்தக்‌ கவசத்தின்‌ ஒரடியினை அருத்த ஞானத்து_னே 
அறியவேண்டிய ஒழுங்குப்படி கண்ணாற்‌ பார்த்துப்‌ படித்‌. தவர 
வேண்டுமென்பார்‌. (கவசத்தடியை வழியாய்க்‌ காண? என்றார்‌ 
அவ்வாறு படித்துணர்பவர்களுக்கு அவர்கள்‌ மனத்திலே உண்மை 
மார்க்கமான. உண்டா அதனால்‌ ஞானவழி யேற்பட்டுப்‌ பிரகா 
இக்கும்‌ என்பார்‌ வழியாய்க்‌ காண மெய்யாய்‌ விளங்கும்‌! என்றார்‌* 
4சக்தர்கை வேலாம்‌ சவசம்‌ ? எனவே, கைவேல்‌ செய்யும்‌ காரியத்‌ 
ச்‌ கவசம்‌ செய்யும்‌ என்றதாம்‌. 

முருசச்‌ கடவுள்‌ இருக்கைவேலை யொப்ப இக்தச்‌ கவசமும்‌ 
தணைசெய்யும்‌ என்றதாம்‌. (108) 

விழியாற்‌ காண வெருண்டிடும்‌ பேய்கள்‌ 

பொல்லா தவரைப்‌ பொடி பொடி யாக்கும்‌ 

(ப-ரை.) விழியால்‌ காண-கண்களால்‌ பார்த்தவுடனே, 
பெய்கள்‌ வெருண்டிடும்‌- பேய்கள்‌ பயக்தோடும்‌ ; பொல்லாதவரை , 


விருத்தியுரை 99 


(கெட்டவர்களை, பொடி பொடி ஆக்கும்‌ - பொடிப்‌ பொடியாகச்‌ 
செய்யும்‌, எ. று. 

(வி-ரை.) இக்‌ கவச மந்திரத்தை யோதியுணர்ர்க குகன்‌ 
அடியார்களின்‌ திருக்கண்‌ பார்வையினாலையே, பிறருச்குப்‌ பயத்‌ 
தைக்‌ கொடுக்கும்‌ பைசாசாதிசள்‌ பயர்தோடிவிடும்‌; சாளும்‌ 
ஈன்மையைச்‌ செய்ய நினையாமல்‌ திமையினையே செய்வதற்கு 
கினைக்கும்‌ பொல்லாதவர்களான தியோர்களும்‌ அழிந்து மாச 
மாய்‌ போய்விவெர்‌ என்பதாம்‌, எனவே, இச்‌ கவச பாராயணம்‌ 
'செய்வோருக்குப்‌ பேய்களும்‌ பகைவருமில்லை என்பதாம்‌, (109) 

நல்லோர்‌ நினைவில்‌ நடனம்‌ புரியும்‌ 

சர்வ சத்துரு சங்கா ரத்தடி. 

(ப- ரை.) கல்‌ லோர்‌ நினைவில்‌ - ஈல்லவர்களுடைய எண்ணத்‌ 
திலே, ஈடனம்புரியும்‌ - நர்த்தனம்‌ செய்யும்‌, சர்வ சத்‌. துரு சங்கா 
சத்து - எல்லாப்‌ பகைவர்களையும்‌ கொன்று குவிப்பதாயெ, அம - 
இருவடியாகும்‌, எ-று, 

(வி-ரை.) எவருக்குமே எச்‌ காலத்திலுமே இமையை 
மனத்தில்‌ நினையாமலும்‌ செய்யாமலும்‌ பரிசுத்தமான மனத்தை 
யுடையவர்களாகிய பெரியோர்‌ ளையும்‌ தெய்வ வழிபாட்டில்‌ 
றந்தவர்களையுமே ஈண்டு ( ஈல்லோர்‌ ? என்றார்‌. நினைவு-எண்ணம்‌. 

(( பெயர்வினை யிடத்‌து னளரய வீற்றயல்‌ ட்‌ 

ஆவோ வாகலுஞ்‌ செய்யுளு ளுறித்தே !? நன்னூல்‌ 
ஊன்ற விதிப்படி . ஈல்லார்‌ என்பது ஈல்லோர்‌ என வந்தது. 
ஈல்லஉர்சள்‌ இருதய கமலத்தில்‌ எப்போதும்‌ நிலைபெற்றிறுர்து 
கொண்டு ஆனர்த நர்த்தனம்‌ செய்துகொண்டு சதா சர்வகாலமும்‌ 
வீற்றிரும்‌ தருளுவ னென்பது குறிக்கவே ( ஈல்லோர்‌ மினைவில்‌ 
ஈடனம்‌ புரியும்‌? என்றார்‌. எனவே முருகக்கடவுளது இருவர 
ஊது ஈல்லவர்களின்‌ இருதய கமலங்களில்‌ எப்போதும்‌ குத... 
வருக்கு மென்பதும்‌, எல்லாப்‌ பகைவர்களையும்‌ கொன்று குவிப்பு ' 
தாக உள்ளது என்பதும்‌ கூறியதாம்‌. இதனால்‌ இறைவனடியான து: 
அஷ்ட நிக்க சிஷ்ட பரிபாலனம்‌ செய்யும்‌ தன்மை யுடை 


84 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


தெனக்‌ கூறியதாம்‌. அன்றியும்‌ ஈல்லோர்‌ தாங்கள்‌ இயானிம்‌- 

பதன்‌ மூலம்‌ இறைவன்‌ இடையறாமல்‌ அவர்கள்‌ உள்ளத்தில்‌ 

நீக்கமற நிறைர்‌திருப்ப னெனக்‌ குறிக்கவே, “ஈல்லோர்‌ நினைவில்‌: 

சடனம்‌ புரியும்‌? என்றார்‌ எனினுமாம்‌. (110) 
அறிந்தென துள்ளம்‌ அஷ்டலட்‌ சுமிகளில்‌ 
வீரலட்‌ சுமிக்கு விருந்துண வாகச்‌ 

(ப-ரை.) எனது உள்ளம்‌- அடியேனுடைய மனமான ஆ. 
அறிர்கு - தெரிர்து, அஷ்டலட்சுமிகளில்‌ - எட்டு வகையான 
லட்சமிகளிலே, வீரலட்சுமிக்கு - யுத்தத்திலே வீரத்தையும்‌ வெற்றி' 
யையும்‌ உண்டாக்கும்‌ வீரலட்சுமிக்கு, விரும்‌து - புதிய, உணவாக - 
உணவாகும்படி,, ௭ - று, 

(வி-ரை) யத்தத்தில்‌ பகைவரை நாசம்‌ செய்யத்தக்க 
வீரம்‌ ரெஞ்சிறுண்டானா லொழிய வெற்றியடைய முடியாது. 
அவ்வெற்றியாலே வேண்டுவனவாகிய செல்வங்களைப்‌ பிறரிட 
மிரர்த பெற Cll எட்டுவிதமான இலக்குமிகளிலை 
முதன்மை பெற்தவளாஜிய வீரத்தையும்‌ வெற்றியையும்‌ உண்டால்‌ 
குபவனாய வீரலக்ஷ்மியின்‌ இருபை யுண்டாகு மென்பதாம்‌, 

4 விருர்து தானே புதுமையது செத்தல்‌ தொல்காப்பியம்‌ 
என்ற குத்தி விதிப்படி : விருந்து ? என்பதற்குப்‌ புதிதாக வந்த 
வர்க ளென்றதாம்‌. எனவே விருந்து என்பதற்குப்‌ புதுமை எனப்‌: 
பொருள்‌ கொள்ளப்பட்டது. அஷ்டலட்சுமிகளாவார்‌: ர்த்தி 
லட்சமி, செளரியலட்சுமி, தனலட்சுமி, ' தாணியலட்சுமி, 
ஒதைரிமலட்சுமி, விஜயலட்சுமி, வித்‌ தியாலட்சுமி, லீரலட்சுமி' 
என்பவர்களாம்‌. அஷ்ட ஐசுவரியங்களையும்‌ கொடுக்கக்‌ காரண 


மாய வீரலட்சுமியின்‌ பரிபூரண சடாக்ஷத்தையும்‌ இச்‌ கவசம்‌. 
த்ரூம்‌ என்பதாம்‌. (111), 


: சூரபத்‌ மாவைத்‌ துணித்தகை யதனால்‌ 
அ இருபத்‌ தேழ்வர்க்‌ குவந்தமு தளித்த ' 


UP Tr ரை.) குரபத்மாவை - குரபதமன்‌ என்னும்‌ அசுரனை, 
த்த - வெட்டித்‌ அண்பெடுத்திய, கையதனால்‌ - கையால்‌... 


அதன்‌ வத்‌. 


விருத்தியுரை 85 


இருபத்தேழ்வர்ச்த- இருபத்தேழு பேருக்கு, உவர்து -சர்தோ 
௮தித்து, அமுது அளித்த - அமுதத்தைக்‌ கொடுத்தருளிய, ௭ - மு. 

(வி- ரை.) - மகா மாயாவியாநிய குரபதமாகுரன்‌ என்னும்‌. 
அசானைத்‌ தமது இருச்சரத்தாலே கொன்றனராகலின்‌ ! சூரபத்மா 
வைக்‌ துணித்த கையதனால்‌ ? என்றார்‌. இதனை, 
“ இளைத்துப்‌ புறப்பட்ட சூர்மார்‌ புடன்‌இரி யூடுருவக்‌ 
அளைத்துப்‌ புறப்பட்ட வேற்கந்த னேதுறச்‌ தோறாள த்தை 
வளைத்துப்‌ பிடித்‌ துப்‌ பதைச்சப்‌ பதைக்க வதைக்குங்‌ கண்ணார்ச்‌ 
இளைத்துத்‌ தவிக்கின்ற வென்னை யெர்றாள்வம்‌ இரட்டிப்பையே ? 

கந்தரலங்காரம்‌ 

என்பதனாலறிக, 

முருகக்‌ கடவுள்‌ இருத்திகை மாதர்கள்‌ அறுவர்‌ முலைப்பால்‌ 
தா உவந்து உண்டு வளர்க்தருளுகன்ற பொழுது, சிவபெருமான்‌ 
உமாதேவியாரோடும்‌ மூருகக்கடவுளை நிஷபவாசனத்தில்‌ வைச்‌ 
இக்கொள்ளவும்‌ வெபெருமான்‌ திருமுன்னே கார்த்திகைப்‌ பெண்‌ 
கள்‌ வணங்இிநிற்த, சிவபெருமான்‌, எமது புதல்வனாயெ கர்த 
வேளை நீவிர்‌ முலைப்பால்‌ கொடுத்துப்‌ பா.அகாத்தமையால்‌ உங்கள்‌ 
மைந்தன்‌ என்னும்‌ பொருள்பட கார்த்திகேய னென்னும்‌ சாமம்‌ 
இவனுக்கு வழங்கக்கடவத; உங்களுக்குரிய கார்த்திகைத்‌ இனத்‌ 
இல்‌ இம்முருகன்‌ திருவடிகளை வழிபடுவோர்களுக்குத்‌ தீவினைகள்‌ 
தொலைச்து முத்தியையும்‌ கொடுத்தருளுவோம்‌ ?? என்றார்‌. இதனை, 

6 கந்தன்‌ தனைநீர்‌ போற்றிய கடனா லிவனுங்கண்‌ 

மைந்த னெனும்‌ பெய சாகுக மூழ்வா லெவரேனு 

அந்தம்‌ பகலிடை யின்னவ னோன்றாள்‌ வழிபடுவோர்‌ 

தந்தம்‌ குறைமுடித்‌ தேபரர்‌ தனைல்‌ குவமென்றார்‌ ?? 
அன்பதனாலறிக, .. கந்தபுராணம்‌ 

இப்படிப்பட்ட இருத்திகை மாதர்கள்‌ அறுவர்‌ பாலை உண்ட 
தைச்‌ சொல்லப்‌ போர்தவர்‌, இருபத்தேமு ஈக்ஷத்‌இரல்களையும்‌ 
கூட்டிச்‌ சொல்லினர்‌. இவ்வாறு சொல்லியது கூட்டிப்‌ பிரித்தல்‌ 
அன்னும்‌ மதம்பற்றி என்க. ஸி 


8&6 கந்தர்‌ சஷ்டி. கவசம்‌ 


சத்‌ இரங்களெல்லாம்‌ பெண்பால்களாம்‌. இருபத்தேழு 
சத்‌ இிரங்களுக்கும்‌ சக்தோஷத்தாலே அமிர்தமருளியவ ரென்‌ 
பார்‌, ( இருபத்தேழ்வர்கி குவர்தமுதளித்த ' என்றார்‌. எனவே 
முருகப்‌ பெம்மான்‌ இருத்திகை மாதர்‌ அறுவர்‌ திருமுலைப்பால்‌: 
சர்வும்‌ உவப்புடன்‌ உண்டு வளர்ர்சருளினர்‌ என்றதாம்‌. (112) 


குருபரன்‌ பழநிக்‌ குன்றினி லிருக்கும்‌ 

சின்னக்‌ குழந்தை சேவடி போற்றி 

(ப-ரை.) குரு - சிவபிரானுக்கும்‌ உபதேசம்‌ செய்த ஆசாரி 
யனும்‌, பரல்‌ - மோக்ஷச்சைக்‌ கொடுக்கும்‌ கடவுளும்‌, பழஙிச்‌ 
குன்தினில்‌ - பழரி என்னும்‌ பெயருடைய திருமலையிலே, இருக்‌ 
கும்‌- இருக்கோயில்‌ கொண்டெழுர்தருளி யிருக்கும்‌, சின்னச்‌ 
குழர்தை - சிறுபிள்ளை வடிவமுள்ளவனாமயெ முருகக்கடவுளின்‌, 
சேவடி - வெச்த தீருவடிகளுக்கு, போற்றி - ஈமஸ்காரம்‌, எ-று, 

(வி-ரை.) சிவபெருமான்‌ தமது தொடையின்மீது வைத்‌ 
துக்கொண்டு, (பிரமன்‌ அறியாப்‌ பிரணவத்தின்‌ பொருளை எமக்கு. 
8 கூறவேண்டும்‌? என்றருளிச்‌ செய்ய, அறுமுகக்‌ கடவுள்‌ சவ 
பிரானை கோக்‌, (எர்தையே ! தேவரீர்‌ என தம்மையாருக்கு அய: 
லியா வண்ணமருளிய மூலப்பொருளை யாவரும்‌ கேட்கும்படியாக: 
இயம்பலாமோ!? என்று கூற, அதற்குச்‌ சவபெருமான்‌ ஈகைத்து,. 
“மைகந்த! எமக்கு மறைவாகவே உரைக்கக்‌ கடவை ? மென்று திருச்‌ 
செவிச்‌ சாய்க்க, முருகவேள்‌ குடிலையின்‌ உண்மைப்‌ பொருளை 
அருளிச்‌ செய்தனர்‌. இதனை, 

“ மூற்றொரும்‌ குணரு மாதி முதல்வகே ளுலக மெல்லாம்‌ 
பெற்றிடு மவட்கு நீருன்‌ பிறருண ராத வாற்றாற்‌ 
சொற்நதோ ரினைய மூலத்‌ தொல்பொருள்‌ யாரும்‌ கேட்ப 
விந்றென விமம்ப லாமோ மறையினா லிசைப்ப தல்லால்‌. 

6 என்றலு ஈகைத்து மைந்த வெமக்கருண்‌ மறையி னென்னாத்‌ 
சன்றிருச்‌ செவியை ஈல்கச்‌ சண்முகன்‌ குடிலை யென்னும்‌ 
ஓன்றொரு பதத்தி அண்மை யுரைத்தன னுசைத்தல்‌ கேளா 

ஈன்றருள்‌ புரிச்தா னென்ப ஞானகா மகனா மண்ணல்‌ ?? 
எனவும்‌ ; i கந்தபுராணம்‌ 


விருத்தியுரை . 87 


6 மட்டவிமும்‌, 

பொன்னங்‌ கடுங்கைப்‌ புரிசடையோன்‌ போற்றிசைப்ப 

| முன்னம்‌ பிரம மொழிர்தோனே ?? 
கந்தர்‌ கலி வண்பா 

எனவும்‌ வருவதனாலறிக. 

முருகக்‌ கடவுள்‌ அயனைச்‌ சிறைப்படுத்திய காலத்தில்‌ சவ 
பெருமான்‌ . கேட்டுக்‌ கொண்டபடி அவருடைய திருச்செவியில்‌ 
பிரணவப்‌ பொருளை யுரைத்தருளிய காரணம்பற்றியே அம்முறா 
கத்‌ கடவுளை குரு என்றும்‌, சுவாமிநாதனென்றும்‌, தகப்பன்சாயி 
யென்றும்‌ கூறுவர்‌, பாமரர்‌ ச றுதலைப்பிள்ளை யென்றும்‌ கூறுவர்‌ 
இச்சரித்திர விரிவைச்‌ கர்‌ தபுராணத்துள்‌ அயனைச்‌ சிறைபுரி பட 
லத்தும்‌, அயனைச்‌ றை£க்கு படலத்தும்‌ சாண்ச, சிவபெருமான்‌ 
முருகக்‌ கடவுளிடம்‌ பிரணவப்‌ பொருள்‌ கேட்டருளின மூர்த்‌ 
தத்தை அஷ்டாட்ட லீலைகளுள்‌ கடைசி மூர்த்தமாக சிஷ்யபால 
மூர்த்தி என்னும்‌ பெயரால்‌ அழைப்பர்‌, பமன்‌ - உயர்ந்தவன்‌, 
கடவுளரில்‌ மோகூடத்தைக்‌ கொடுக்கும்‌ கடவுளாகவின்‌ “பரன்‌ * 
என்றதாம்‌. 

ம முக்கட்‌ பரமற்குச்‌ சுருதியின்‌ முற்பட்டது 

கற்பித்‌ இருவரும்‌"? _ திருப்புகழ்‌ 
என்பது ஈண்டு ரோக்கத்தக்கது. குருபரன்‌- மேலான ஆசிரியன்‌ 
எனினுமாம்‌. பாலசுப்பிரமணியசெனப்‌ பெயர்பூண்ட முருகச்‌ 
கடவுளாகலீன்‌ ! சன்ன குழந்தை ! என்றார்‌. 

செம்மை அடி சேவடி, இது பண்புத்தொகை. குரு 
பரன்‌ - மேலான ஆசிரியன்‌, * பழரிப்பதிவாழ்‌ பாலகுமாரா ? என 
இர்நூலாசிரியர்‌ முன்னே கூறியதும்‌ காண்க, (113) 

எனைத்தடுத்‌ தாட்கொள என்றன துள்ளம்‌ 

மேவிய வடிவுறும்‌ வேலவ போற்றி 

(ப- ரை.) எனை- அடியேனை, தடுத்து - தடைப்படுத்தி, 
ஆட்கொள - அடிமையாகக்‌ கொள்ள, என்தனது உள்ளம்‌ - 
அடியேனது... மனத்தில்‌, மேவிய - வர்தடைர்த, வடிவு உறும்‌. 


88 கந்தர்‌ சஷ்டி. கவசம்‌ 


உருவத்தோடு வருகின்ற, வேலவ - வேலாயுதனே ! போற்றி - 
சேவரீருக்கு ஈமஸ்காரம்‌, எ- று, 

(வி. ரை.) உலகத்திலே பல கெடுதலான வழிசளிலே 
சென்று உழலும்‌ அடியேனை அவ்வாறே அக்‌ கெடுதலான வழி 
களிலே செல்லாதபடி தடைசெய்து அடிமையாகக்‌ கொண்டு 
ஆண்டருளி அடியேன்‌ மனத்தில்‌ வேலவன்‌ வந்தடைய வேண்டு 
மென்றும்‌, அவ்வாறே வேலவன்‌ மனத்தில்‌ வந்து புகுந்த மாத்தி 
சத்தில்‌ அ௮க்கெடுகலான வழிகளினின்றும்‌ விட்டு நீங்கித்‌ தான்‌ 
ஈல்ல வழியில்‌ திரும்புவது இண்ணமர்‌ மென்பார்‌, 4 எனைத்சடுத்‌ 
காட்‌ கொள என்றன துள்ளம்‌ மேவிய வேலவ? என்றார்‌. தடுத்‌ 
தாட்‌ கொளல்‌-பாவூருத்‌இியங்களைச்‌ செய்யவொட்டா தபடி 
ஆன்மாக்களை அடிமையாகக்கொண்டு ஆண்டருளுதலும்‌ தன்னடி. 
யார்‌ குழாச்தில்‌ சேர்த்துக்‌ சொள்ளுதலுமாம்‌. என்னை என்பது 
ஏனை என வந்தது, செய்யுள்விகாரம்‌ : இடைக்குறை, தன்னை என்‌ 
பது தனை என வருதல்‌ போலாம்‌. கொள என்பதும்‌ இடைக்‌ 
குறை, மேவிய என்பதற்கு விரும்பிய எனினுமாம்‌. . வடிவு உறும்‌ 
என்பதற்கு அழிய: பொரும்‌திய எனினுமாம்‌. 

முருகக்‌ கடவுள்‌ சர்வசக்‌ தி யுடையவர்‌ என்பது குறிக்‌ கவே, 
“உள்ளம்‌ மேவிய வடிவுறும்‌ ? என்றார்‌. (114) 


தேவர்கள்‌ சேனா பதியே போற்றி 
குறமகள்‌ மனமகிழ்‌ கோவே போற்றி 


(ப- ரை) தேவர்கள்‌ - அமரர்களுடைம, சேனாபதியே .. 
சேனைகளுக்குத்‌ தலைவனே !, போற்றி - சேவரீருச்கு ஈமஸ்காசம்‌, 
இறமகள்‌ - வேடுவர்‌ வளர்ப்புப்‌ புதல்வியரா யெ வள்ளியம்மையாரின்‌, 
மனம௫ழ்‌ - மனம்‌ சர்தோவிக்கும்படியான, கோவே - ஆண்மகனே, 
போற்றி - தேவரீறாக்கு ஈமஸ்காரம்‌, ௭- ற. 

(வி-. ரை.) தேவர்சளினது வேண்டுகோட்‌ ணெஃடப்‌ பூத 
கணங்கள்‌ முதவீயோர்ச்செல்லாம்‌ தலைமை தாக்9ச்‌ குரபத்மன்‌ 
முதலியோர்களை யெல்லாம்‌ யுத்தத்தில்‌ அவர்களைப்‌ பூண்டில்சை 


விருத்தியுரை : -. 89 


யடி கிர்மூலமாக்‌பத்‌ தேவசேனாபதி எனப்‌ பெயர்‌ வ௫த்தாராக 
லின்‌, தேவர்கள்‌ சேனாபதியே? என்றார்‌. தேவசேனாபதி என்‌ 
ணும்‌ இத்திருசாமம்‌ தேவர்களைச்‌ சிறையிலிட்ட அசரர்களான 
சூரபத்மன்‌ ஆயோரை ரசாசம்‌ செய்பும்படியாக யுத்தத்திற்குச்‌ 
சென்றபோது ஏற்ற இருரசாம மாகையால்‌, அதையே இவ்வாசிரியர்‌. 
வைத்து விளித்தமைக்குக்‌ காரணம்‌, தமக்குள்ள உட்பகை புறப்‌ 
பகைகளைக்‌ களைய வல்லவர்கள்‌ யாவருமேயில்லை யென்றும்‌ 
அவ்வாறே தமது உட்பகை புறப்பசைகளைக்‌ களையவல்லவர்கள்‌ 
முருகப்‌ பிரானே எனத்தாமுணர்ம்து, அடியேனுடைய உட்பகை 
புறப்பகைகளையும்‌ களைபவனே என்பார்‌ (தேவர்கள்‌ சேனா 
அதியே” என்றார்‌ எனினுமாம்‌ 


தெய்வயானை அம்மையாரும்‌ வள்ளியம்மையாரும்‌ முருகக்‌ 
கடவுளுக்கு இச்சாரியா சத்திகளாயினும்‌, அவர்களுள்‌ வள்ளி 
யம்மைபார்‌ இச்சாசத்தி வடிவத்துடன்‌ அமைந்து அவர்‌ மனத்‌ 
இற்கு இன்பத்தை யளித்து ஆன்மகோடிகளின்‌ ரசுதிப்பிற்குச்‌ 
காரணமாக இருக்ன்ற காரணத்தாலே, (குறமகள்‌ கோவே? 
என்றார்‌. கோ - தலைவன்‌, அரசன்‌ என்னும்‌ பல பொருள்‌ 
குறித்த ஒரு பெயர்த்‌ திரிசொல்‌, கோ என்பது கோன்‌ என 
னகரச்‌ சாரியை பெர்று வரும்‌. என்னை! இதனை, 

(அமா கோனவ்‌ வணையவும்‌ பெறுமே ?? நன்னூல்‌ 
அன்பதாலநிக, 2 

குறவர்‌ என்ற வேடுவர்‌ மனை புகும்து வளர்ந்து வர்தவளான 
அள்ளியம்மையாரின்‌ உள்ளம்‌ உவப்‌ பெய்தத்‌ தகுந்த அழகும்‌ 
குணமும்‌ வாய்ந்த தலைவனே; அரசனே, ஆண்மசனே என்பார்‌ 
குறமகள்‌ மனமஇழ்‌ கோவே ? என்றார்‌. 


முருகக்‌ கடவுள்‌ குரசம்‌ மாரம்‌ செய்யத்‌ திருவவதாரம்‌ செய்து 
4 இருவிளையாட்டுப்‌ புரிர்துகொண்டிருக்கும்‌ காலத்தில்‌ தேவர்‌ சன்‌ 
அவருடைய சொரூபத்தை யறியாமல்‌ அவருடன்‌ போர்செய்து 
“தோற்றுப்‌ போயினர்‌. அப்போது சுப்பிரமணியக்‌ கடவுள்‌ அவர்‌ 
அளை கோக, முன்பு ரம்மைச்‌ சிறுபிள்ளை என்று எண்ணி என்‌ 


90 கத்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


டன்‌ சண்டை செய்தீர்கள்‌. இப்போது ஈம்முடைய பரிசுத்த 
முள்ள வல்லமையைப்‌ பாருங்களென்று பழைய உலகக்கள்‌, 
அண்டங்கள்‌, அவைகளிலிருக்கும்‌ உயிரானவைக ளெல்லாம்‌ தம்‌: 
முடைய இருமேனியல்லானு வேறில்லையாக சேயமுள்ள ஒரு விசுவ 
ரூபங்கொண்டு நின்றார்‌. அவருடைய விசுவரூபத்தையும்‌ உணர்ந்து 
அவர்‌ தீருவடிகளுக்கு வணக்கம்‌ புரிர்‌து, அவர்களுக்குத்‌ தாங்கள்‌ 
செனைசளனாட, அவரைத்‌ தங்கள்‌ சேனாதிபதியாக்டிக்‌ கொண்டனர்‌ 
என்பதாம்‌, இதனை, 
£( சே யெனமுன்‌ பெமைக்கருஇச்‌ செருப்புரிஈ்தி ரினியெமது 
அயவிறல்‌ காணுமெனத்‌ தொல்லுலக மண்டமுயி 
மாயவெலார்‌ சன தருவே யல்லால்வே றில்லையென 
சேயவொரு வடிவு கொடு நின்றானெம்‌ பெருமானே ?? 
கந்தபுராணச்‌ சுருக்கம்‌ 
“ எண்டிசையு மீமேழு றத்‌ அலகு மெற்ிரியு மேமு கடலும்‌ 
செண்டிரையு கேமிவசையும்‌ பிறவும்‌ வேறுதிரி பாயுள ர்‌ 
௮ண்டறரிரையானளவு மனை ததுயிரு மெய்ப்பொருளு மாயெயனும்‌ 
விண்டுமர னுஞ்செறிய வேருருவு கொண்டனன்‌ விறற்குமரனே. 


* மண்ணளவு பாதல.மெலாஞ்‌ சரணமா திர வரைப்பு மிகுதோள்‌ 
விண்ணளவெ லாமுடிகள்‌ பேரொளியெ லாஈயன மெய்ச்ஈடு 
வெலாம்‌ 
பண்ணளவு வேதமணி வாயுணர்வெ லாஞ்செவிகள்‌ பச்சமயன்மா 
எண்ணளவு சிர்தவுமையைம்‌ தொழிலு ஈல்யெரு ளீசனுயிசே, [ல்‌ 
££ ஆனகாலை யமரர்சன்‌ வாசவன்‌ 
ஞான நாயக காங்க ளுனக்கொரு 
தானை யாதகுர்‌ தலைவனை நீயெனா 
வான நீத்தத்து மஞ்சன மாட்டினார்‌ ?'_ கந்தபுராணம்‌ 
என்பனவற்றாலறிக, 
இத்தியாதி காரணங்களால்‌ (தேவர்கள்‌ சேனாபதியே ? 
என்றார்‌. 
தேவசேனாபதியான முருகனே கமஸ்கா.ரம்‌, வள்ளி மண 
மழ வர்‌.தருள்‌ மன்னனே சமஸ்சாரம்‌ என்பதாம்‌, - (115) 


விருத்தியுரை 91 


திறமிகு திவ்விய தேகா போற்றி 
இடும்பா யுதனே இடும்பா போற்றி 


(ப-ரை.) திறமிகு-வலீமை மிக்க, இவ்விய - இனிமை: 
யான, தேகா - தேசமுடையவனே!, போற்றி - ஈமஸ்காரம்‌, இடும்பு- 
துன்பத்தைச்‌ செய்கன்ற அயுதனே - வேலாயுதத்தை யுடைய: 
வனே!, இமெபா - பவகவர்‌ முன்னை காட்டும்‌ செருச்கை யுடைய 
வனே!, போற்றி - ஈமஸ்கா.ரம்‌, எ-று, 


(வி-ரை.) இடிம்பு- அன்பம்‌, செருக்கு என்னும்‌ பல்‌ 
பொருள்‌ குறித்த ஒரு பெயர்த்‌ இரிசொல்‌, இடும்பாயுதம்‌ என்ப 
தற்குத்‌ அன்பத்தைச்‌ செய்யும்‌ ஆயுதம்‌ என்றாவது, துன்பத்தைத்‌ 
அடைக்கும்‌ ஆயுதம்‌ என்றாவது கூறலாம்‌ செருச்சை உடையவன்‌ 
இடும்பன்‌, த்‌ 

இடும்பாயுதம்‌- ஈண்டு வேலாயுதம்‌, இடும்பா என்பதற்குப்‌: 
பகைவர்‌ முன்னே காட்டும்‌ செறாக்கை யுடையவனே என்றாவது; 
இடும்பா குரனைக்‌ கொன்றவனே, என்றாவது பொருள்‌ கூறலாம்‌. 

வல்லமை மிகுந்த கண்ணையும்‌ கவரும்படியான காந்தியோடு 
கூடிய தேக காந்தியுடையவனாகவின்‌, (இவ்ய தேகா? என்றார்‌, 


முருகக்‌ கடவுள்‌ மன்மதனோ டொத்துப்‌ பிரகாசிக்கும்படி. 
யான பேரழகும்‌ பேசொளிபும்‌ உடைமையாகக்‌ சொண்டு விளங்கு: 
இன்றா னென்பார்‌ “திவ்ய தேகா? என்றார்‌. “எனவே தேசா: 
இடும்பாயுதனே! இடும்பா! தேவரீருக்கு ஈமஸ்காரம்‌, என்றதாம்‌, 


கடம்பா போற்றி கந்தா போற்றி 
வெட்சியே புனையும்‌ வேளே போற்றி 


(ப-ரை.) கடம்பா- சடப்பமலர்‌ மாலையைத்‌ தரித்தவனே 
போற்றி - தேவரீருக்கு ஈமஸ்சாரம்‌; கந்தா - கந்தனே!, போற்றி - 
தேவரீருக்கு ஈமஸ்காரம்‌; வெட்ட - வெட்டுப்‌ பூமாலையை, புனையும்‌... 
தரித்துக்கொண்டு விளங்கும்‌, வேளே - குமரனே |, பேரற்றி- 
தேவரிருக்கு ஈமஸ்காமம்‌, எ-று... 


92 கந்தர்‌ சஷ்டி. கவசம்‌ 


(வி- ரை.) கடம்பா என்பதற்குச்‌ கடம்பவனத்‌ அறையும்‌ 
ஈடம்பவனத்தானே எனினுமாம்‌. ஆறுவகையான வடிவம்‌ ஒருரு 
வினசாச அமைச்த கந்தனே என்பார்‌, (கந்தா? என்றார்‌. வெட்டி 
என்பது ஒருவகைப்‌ பூ; இதனால்‌ தொடுக்கப்பட்ட மாலையை யுத்த 
முனையிலே பகைவர்களைப்‌ பசைவர்‌ கிரையை வென்றவர்‌ தம்‌ வீரம்‌ 
விளங்கவே சூட்டிக்கொன்வது இயல்பும்‌ ப றப்பொருளிலச்கணழூ 
மாம்‌. இர்த வெட்டப்‌ பூ மாலை முருகக்‌ கடவுளுக்கு மிசவும்‌ உகம்‌ 
தது, ஆகவே, (வெட்டியே புனையும்‌! என்றார்‌. 


(டஇருள்படப்‌ பொதுளிய பராரை மரா௮த்‌ 
அருள்பூச்‌ தண்டார்‌ புரளு மார்பினன்‌? 
கனவும்‌, 
(ட காடுல்‌ காவுங்‌ கவின்பெறு அருத்தியும்‌ 
யாறும்‌ குளனும்‌ வேறுபல்‌ வைப்புஞ்‌ 
சஅச்கமுஞ்‌ சர்தியும்‌ புதுப்பூங்‌ கடம்பும்‌? 
கிரு மருகாற்றுப்படை 
என்ற வரிகளில்‌ கடம்பு முருகக்‌ கடவுளுக்கு இடம்‌ என்று சொல்‌ 
வினர்‌. 


“எடம்பமர்‌ நெடுவேள்‌ 17) ' கடம்பமர்ட்து 13, 4 கடம்ப மரணி 
கிலே”, ம செல்வக்‌ கடம்பமர்க்தான்‌ ??, 1 கடம்பமர்மன்றற்‌ றொய்‌ 
கல்‌ கந்தனை”? எனவும்‌, (“கடியார்‌ சடப்பமலர்‌!?, ((மலர்க்த கரு 


கோப்‌ பொருர்தே கற்பகமே)? எனவும்‌ வருபவைகளினால்‌ கடம்ப 
மலரின்‌ விசேஷம்‌ கூறப்பட்ட படியால்‌ முருகப்‌ பெருமானுக்கு 
மிகப்‌ பிரியமான புஷ்பமாகக்‌ கடம்பமலர்‌ விளங்குவதால்‌ இவரும்‌, 
* கடம்பா ? என்றார்‌. 


வேள்‌ என்பதற்கு வேட்கை யுண்டாக்குபவன்‌ என்பது 
பொருள்‌. எனவே வேள்‌ என்பது முருகக்‌ கடவுளையும்‌ மன்மத 
னையும்‌ குறிக்கும்‌ பொதுப்பெயர்‌. ஆதலின்‌ அப்பெமரின்‌ , முன்‌ 
அடைமொழி த்து வழக்கின்‌, இருவரிலொருவரென்று உணர்ந்து 
சொள்ளலரம்‌, மன்மதனைச்‌ குறிக்க (கொடுஞ்”_லை மதனவேள்‌? 
என அடைகொடுத்துச்‌ கூறுவர்‌. முருகக்‌ கடவுளைக்‌ குறிச்சு 


விருத்தியுரை 95: 


செவ்வேள்‌, செச்கர்வேல்‌, கர்தவேள்‌ குமரவேள்‌ என அடை 
கொடுத்துச்‌ கூறுவர்‌, இளமையும்‌ அழகும்‌ பற்றி முருகனும்‌ மன்‌ 
மதனும்‌ வேள்‌ எனப்படுன்றனர்‌, 
ஆயின்‌ ஈண்டு வேளே என அடைமொழி கூறாது வாளா 
கூறினமையின்‌ வேளே என்பதற்குச்‌ குமரனே எனப்‌ பொரு 
ஞுரைத்தாம்‌. இணி (வேளே? என்பதற்கு மன்மதனோ டொப்ப 
வனே எனப்‌ பொருள்‌ கூறுவாறுமுளர்‌. அப்பொருள்‌ அத்துணைச்‌ 
சிறப்புடைச்‌் தன்று, ஸ்கந்தம்‌ என்னும்‌ வடமொழி சந்தம்‌ என்றா 
விற்று, 

போற்றி என்பதை வியங்கோள்‌ வினை முற்றாகக்‌ கொண்டா 
லும்‌ கொள்ளலாம்‌, அப்படி வியங்கோளாகச்கொண்டு ஆளச்‌ 
சடவாயாக எனப்‌ பொருளுரைக்கினும்‌ பொருர்தும்‌. போற்று- 
பகுதி, இ- வியங்கோள்‌ விகுதி, அற்றாயின்‌ போற்றுதல்‌ என்ப 
தற்கு ஆளுதல்‌ என்பது பொருள்‌. கடம்பா, கந்தா, வேளே என 
மூருகப்‌ பெருமானை விளி மகத்தரன்‌ அழைத்‌ து வணக்கம்‌ கூறிய. 
தாம்‌, விளிகள்‌ மூன்றும்‌ சேய்மைவிளி, (117 


உயர்கிரி கனக சபைக்கோ ரரசே 
மயினட மிடுவோய்‌ மலரடி சரணம்‌ 


(ப- ரை.) உயர்‌ - உயர்க்த, இரி- கந்தரியின்மேற்‌ பொரும்‌ 
இய, கனகம்‌- பொன்னாலான, ௪பை- சபாமண்டபத்திற்கு, ஓர்‌ -. 
ஒப்பற்ற, அரசே - அரசனே !, மயில்‌ - மயில்‌ வாகனத்தின்‌ மேல்‌: 
ஆரோகணித்து, ஈடம்‌- நர்த்தனம்‌, இடுவோய்‌- செய்பவனே !; 
(தேவரீருடைய) மலர்‌ அடி - தாமரை மலர்போன்ற திருவடிகள்‌, 
சரணம்‌ - அடியேனுக்குப்‌ புகவிடமாகும்‌, எ-று, 

(வி ரை.) உயர்‌ரி - வினைத்தொகை. என்னை ? 

£' காலங்‌ கரந்த பெயரெச்சம்‌ வினைத்தொசை 72 நன்னூல்‌: 
என்பத குத்திரமாகவின்‌. இரி என்றது ஈண்டு கந்தகிரியை. இச்‌ 
கக்தறியே கந்தப்பெருமரன்‌ ஆதியில்‌ திருக்கோயில்‌ கொண் 
டெழுர்தருளிய இடமாதலால்‌ இர்த இடம்‌ அவருக்கு முக்ய 


- 


94 கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ 


இடமாகும்‌. இதிலிருக்கும்‌ இருக்‌ கோயிலோ என்றால்‌, தெய்வத்‌ 
தச்சனாயெ விசுவ சர்மனேச்‌ கொண்டு தேவேர்‌ தினால்‌ அமைக்கப்‌ 
பட்டது, உலகத்திலுள்ள ஏனைய அரசர்களைப்‌ போலல்லாமல்‌ 
சே,சனவர்ச்சகங்களுக்கு உண்டாகும்‌ கஷ்ட, ஈஷ்டங்சளையும்‌ போக்‌ 
கும்‌ திறமை மிருந்த சடவுளாதலால்‌, (தர்‌ அரசே? என்றார்‌. 

உயர்ச்ச கந்தடரியிலையுள்ள பொன்னாற்‌ செய்யப்பட்ட சபை 
யினுக்கு ஒப்பற்ற வேர்தனே என்பார்‌, 'உயர்கிரி கனகசபைக்‌ 
கோராசே! என்றார்‌. மயில்வாசனத்தி லாசோகணித்‌,௪ ஈர்த்தனம்‌ 
புரிபவனே என்பார்‌, மயில்‌ ஈடமிடுவோய்‌? என்றார்‌. அடியேனுக்குத்‌ 
தேவரீருடைய தாமரை மலர்போன்ற திருவடிகளை த்‌ தவிர வேறு 
அடைக்கலம்‌ இல்லையாகலவின்‌, (தேவரீர்‌ திருவடிகளே அடியேனுக்‌ 
ரூப்‌ புகலிடம்‌ என்பார்‌, (மலரடி. சரணம்‌ என்றார்‌. 

மலர்‌ அடி - உவமைத்‌ தொகை, 

இனி, “மயில்‌ ஈடமிடுவோய்‌! என்பதற்குத்‌ தால்‌ கற்றுள்ள திரு 
ஈடனச்சைச்‌ தாம்‌ ஆரோகணித்திறாக்கும்‌ மயில்வாகனத் திற்கும்‌ 
சற்றுக்கொடுக்தருளிய முருகக்‌ கடவுளே எனக்‌ கூறினுமாம்‌. 

(உயர்‌ரி சனக சபைக்கோ ரரசே? என்றதற்குப்‌ பொன்னம்‌ 
பலச்திற்கு ஒப்பற்ற அரசனே என்ற அமாம்‌ 

்‌ பெயர்வினை யிடத்‌து னனரய வீற்றயல்‌ 

ஆவே வாகலுஞ்‌ செய்புளு ளுரித்தே ? நன்னூல்‌ 
என்ற விதிப்படி இவொய்‌ என்பது இடுவோய்‌ என ஆகாரம்‌ ப்‌ 
மாச மாறிற்று, இது செய்யுள்‌ விகாசம்‌. 

அரசு - பொருளால்‌ உயர்‌ திணையாயினும்‌ உருவில்‌ ௮ஃறிணை 
போற்‌ றோன்றுவது. (118) 


சரணஞ்‌ சரணம்‌ சரஹண பவஓம்‌ 
சரணஞ்‌ சரணஞ்‌ சண்முகா சரணம்‌, . 


(ப- ரை.) சரஹணபவழம்‌ - ஓம்‌ சரஹணபவ என்னும்‌ 
சடாக்ஷ£ரூபமாயெ, சண்முகா - ஆறு: இிருமுகங்களையுடைய கட 


விருத்தியுரை 95 


வுளே |) சரணம்‌ சாணம்‌ சாணம்‌ சரணம்‌ ... தேவரீறாக்கு ஈமஸ்‌ 
சாரம்‌, ஈமஸ்காரம்‌, ஈமஸ்கா.ரம்‌, ஈமஸ்சாரம்‌, எ-று. 


(வி-ரை.) சரஹணபவறம்‌ என்பதை சரஹணபவ எனவும்‌ 
ம்‌ எனவும்‌ இரண்டாகப்‌ பிரித்து, தம்‌ என்பதற்குப்‌ பிரணவப்‌ 
பொருளானவனே எனவும்‌ பொருள்‌ கூறலாம்‌. 

சாணற்காடாகய சரஹணப்‌ பொய்கையில்‌ அவதாரம்‌ செய்‌ 
தவராகலின்‌, (சரஹணபவ? என்றார்‌. ஆறு இரு மகங்களையுடைய 
ஆறுமுகக்‌ கடவுளே என்பார்‌ (சண்முகா? என்றார்‌. 


சரணம்‌ - கைடப்பி வணங்குதல்‌, புகலிடம்‌, அடைக்கலம்‌ 


என்றும்‌ பொருளாம்‌. ஓம்‌ - பிரணவாக்ஷரம்‌. 


பிரணவம்‌ சிவபெருமானுக்கு இருப்பிடமாயும்‌, பிரமன்‌ முத 
விய தேவர்கட்குப்‌ பிறப்பிடமாயும்‌, மறைகளுக்கு முதலாயியும்‌, 
காசிப்‌ இியி விறப்பவர்கனுக்குப்‌ பெருமான்‌ உபதேசிக்கும்‌ தா.ரகப்‌ 
பிரமமாகயும்‌, சுப்பிரமணியப்‌ பெருமான்‌ இருமுகங்களி லொன்றா 
தும்‌ விளங்கும்‌, இதனை, 


ஈசன்‌ மேவரு பீடமா யேனையோர்‌ தோற்றும்‌ 
வாச மாயெலா வெழுத்திற்கு மறைகட்கு முதலாய்ச்‌ 
காசி தன்னிடை முடிப்பவர்ச்‌ கெம்பிரான்‌ கழற 
மாச ருரகப்‌ பிரமமா மதன்பய னாய்ச்தான்‌. 


்‌ தாமரைக்‌ கணான்‌ முதலிய பண்ணவர்‌ தமக்கும்‌ 
ஏமுறப்படு மறைக்கெலா மாதிபெற்‌ நியலும்‌ 
இமெனப்படும்‌ குடிலையே மொப்பிலா முருகன்‌ 
மாமுசத்து ளொன்றாமவன்‌ றன்மையார்‌ வகுப்பார்‌ ?? 
கந்தபுராணம்‌ 

என்பதனானுணர்க, 

ஓம்‌ என்னும்‌ பிரணவாக்ஷ£ரம்‌ எந்த மட்திரத்திற்கும்‌ முதலி 
லேயோவது கடைசியிலேயாவது சேர்த்துக்‌ கூறப்படுவது; இஃ 
இல்லாவிட்டால்‌ மர்‌ இிரங்களுக்கு மை இல்லை. 


96 கந்தர்‌ சஷ்டி. கவசம்‌ 


ப புச்றைவன்‌ றனைவணங்ட நிகழ்ர்தவெலாம்‌ 
விண்ணப்பஞ்‌ செய்யப்‌ பூத்தேன்‌ 
ஈக்காறுர்‌ தொடையிசழிம்‌ சடவுளவர்‌ தமை 
ரோக ஈவில்வா னென்னே 
யக்கமலன்‌ விளம்பியவா ஈம்‌ மையும்‌ 
புதல்வனையு மன்றே மான 
மிக்க புகழ்ச்‌ சறாதி யெலாம்‌ பிரணவத்தின்‌ | 
பொருளாக விளம்பு மாறே. 
(( எக்கலைக்கும்‌ பூதங்க ளெவற்‌ றினுக்கும்‌ | ஷூ. 
பிரமனுக்கு மீச னென்னத்‌ - 
தக்கமுதல்‌ பரப்பி.ரம்மஞ்‌ ௪, தாரசிவனோமென 
வேசஞ்‌ சாற்று மல்லான்‌ 
முக்கனல்சூழ்‌ வேள்வியிற்சுப்‌ பிரமணிய 
னோமெனவு முக்சாற்‌ கூறும்‌ 
இக்கருத்தை யறியானை யெவ்வாறு 
விடுவிப்ப இயம்பு மன்னோ ?? 
காஞ்சிப்‌ புராணம்‌ 
என வருவனவற்றால்‌ சிவபெருமானும்‌ சுப்பிரமணியப்பெருமானும்‌ 
யிரணவப்‌ பொருளாய்‌ விளங்குகன்றார்‌ என்று கூறியபடியே இவ்‌ 
வாூரியரும்‌ எண்டு முருகப்பெருமானும்‌ பிரணவாகாரமுடையவ 
ென்பதால்‌ “ஓம்‌? என்றார்‌ எனினுமாம்‌, “சரஹணபவ? என்றது 
செவ்வேட்‌ பரமனைத்‌ அதித்துக்‌ கூறிய தருமர்‌ தரங்களில்‌ ஒன்றாம்‌. 
முருகனே !: அடியேன்‌ தேவரீர்‌ அடைக்கலம்‌ என்றதாம்‌, ' 


கந்தர்‌ சஷ்டி கவசம்‌ ' 
"மூலமும்‌ - விருத்தியுரையும்‌ 
முற்றிற்று. 


திருமகள்‌ அச்சகம்‌, சென்னை-1, . 1979 


